அ௮.வ.ந. கல்வி வளர்ச்சிக்‌ கழக 
நிர்வாகக்குழு உறுப்பினர்கள்‌ 2021 - 24 


> 
ர்‌ செயலாளர்‌ பொருளாளர்‌ 
செ.ஆசை அலங்காரம்‌ மு.ஆறாமலிங்கம்‌ டா.8..சு.மூத்து 


இணைத்‌ தலைவர்‌ ள்‌ இணைத்‌ தலைவர்‌ ட துணைத்தலைவர்‌ 
A...6ஸதுராமன்‌ சொ.ஒராமநாதன்‌ டா.க.இளங்கோவன்‌ 
கோவை செம்பூதீ / துபாய்‌ 


நிர்வாகக்குழு உறுப்பினர்‌ நிர்வாகக்குழு உறுப்பினர்‌ நிர்வாகக்குழு உறுப்பினர்‌ 
ச.பழனியப்பன்‌ சே. சேது தவசீலன்‌ சொ.ஒளஙகோவன்‌ 


a Sa, 


தணிக்கையாளர்‌ வெப்சைட்‌ நிர்வாகி 
நிர்வாகக்குழு உறுப்பினர்‌ 5.5.மணியன்‌ ௦.௦.₹., 
௦ரா.வினோத்குமார்‌ ACA புதுக்கோட்டை 


உ 
அருள்மிகு மங்கைபாகர்‌ தேனம்மை துணை 
நமது சமூகத்தின்‌ கல்வி வளர்ச்சியே நமது தலையாய குறிக்கோள்‌ 
உதவுவோம்‌ ! பட்டம்‌ பெற்றுத்‌ தொழிலில்‌ சிறப்போம்‌ !! பாராட்டுவோம்‌ !!! 
= அருவியூர்‌ வடக்குவளவு நகரத்தார்‌ 
il நி © உட [] ] 
ப்‌ கல்வி வளர்ச்சிக்‌ கழகம்‌ 
க பிரான்மலை பணக்‌ ன்‌ 
பதீவு அலுவலகம்‌ : மங்கை நாயகர்‌ மன்றம்‌, சந்தைப்பேட்டை 
பொன்னமராவதி - 622 407, புதுக்கோட்டை மாவட்டம்‌. 
செல்‌ : 8778355837 


தொடக்கம்‌ : 16.01.1982 பதிவு எண்‌ : 39/99 


(முப்பெரும்‌ விழா அழைப்பிதழ்‌ ) 
42 - வது ஆண்டு விழா, பொதுக்குழு கூட்டம்‌ 


2022 - 2023 கல்வி ஆண்டு 
மாணவ மாணவியர்களுக்கான 
பாராட்டு பரிசளிப்பு விழா 


மற்றும்‌ 


நன்கொடையாளர்கள்‌ பாராட்டு விழா 


கழக நீர்வாகிகள்‌ குரல்‌ நீறுவனர்‌ 
'தலைவர்‌ ட.சொ.வைத்திலிங்கம்‌ 
செ.ஆசை அலங்காரம்‌ - 96294 67287 தொடக்கம்‌ : 1997 
செயலாளர்‌ கெளரவ ஆசிரியர்‌ 
மு.இராமலிங்கம்‌ - 99430 17232 1/.5.முருகப்பன்‌ செட்டியார்‌ 
பொருளாளர்‌ 8 ட்டி 

்‌ தலைவர்‌ அ.வ.ந.ம பொதுநலச்சங்கம்‌ 
டா.5.சு.முத்து - 90430 10199 
ஆசிரியர்‌ குூமு 

இணைத்‌ தலைவர்கள்‌: ..சூரியகலா குமார்‌ 
A.௪.ஸேதுராமன்‌ - 98422 89705 கணேசன்‌ 


சொ.இராமனாதன்‌ - 97155 100 0175 குரல்‌ பதிப்பாசிரியர்‌ 


துணைத்‌ தலைவர்‌ ல ்‌ 
% ட செ.ஆசை அலங்காரம்‌ 
டா.க.இளங்கோவன்‌ 


நிர்வாக குழு உறுப்பினர்கள்‌ 

சொ. இளங்கோவன்‌ - 924434 54173 
ச.பழனியப்பன்‌ - 90257 87637 
சேது.தவசீலன்‌ - 98439 91517 
ரா.வினோத்‌ குமார்‌ - 0038 00417, 


உள்தணிக்கையாளர்‌ 
ரா.வினோத்‌ குமார்‌ 
Website Manager : 


S.S.Manian DCE., 
Pudukkottai . cell: 89031 21887 


Website : www.avnsangams.co.in. 


கல்வி வளர்ச்சிக்‌ கழகச்‌ செயல்பாடுகள்‌ 
202ஐ - 2023 கல்வி ஆண்டு 


ணன்‌ உதவித்‌எதாகை வழங்கும்‌ விவரம்‌ : 
1. 6,7.8 வகுப்பு மாணவர்களுக்கு ரூ. 1000/- 

2. 9,10,11,12 வகுப்பு மாணவர்களுக்கு ரூ. 1500/- 

3. பட்டம்‌ / பட்டயம்‌ படிப்பவர்கட்கு ரூ. 50௦௦, 

4. BE,M.B.B.S.,படிப்பவர்கட்கு ரூ. 60௦௦, 

5. cA மாணவர்களுக்கு நுழைவு தேர்வு எழுதும்‌ போது ரூ.5000/- 
இன்டர்மீடியேட்‌ ரூ. 6000/- இறுதித்தேர்வு ரூ.6000/- 
மூன்று கட்டங்களாக வழங்கப்படும்‌. 

. தாயோ அல்லது தந்தையோ இல்லாத பொருளாதாரத்தில்‌ மிகப்‌ 
பின்தங்கியவர்கள்‌, தந்தையால்‌ கைவிடப்பட்டு தாயாரின்‌ 
பராமரிப்பில்‌ உள்ள ஏழைக்குழந்தைகள்‌ ஆகிய பிரிவினருக்கான 
கல்விக்‌ கட்டணத்தை மட்டும்‌ கல்விவளர்ச்சிக்‌ கழகமே முழுமையாக 
ஏற்றுக்‌ கொள்கிறது அல்லது ஸ்பான்சர்‌ மூலம்‌ உதவி வழங்கப்படுகிறது. 

கல்விக்கடன்‌ விவரம்‌ : 

7. BE,MBBS,CA படிக்கும்‌ மாணவர்கட்கு வட்டியில்லா கடன்‌ (இளங்கலை 

பட்டப்பழப்பு பழப்பவர்களுக்கு தலைவரின்‌ சிறப்பு அதிகாரத்தின்‌ பேரில்‌ ரூ. 10,000/- ஒவ்வொரு ஆண்டுக்கும்‌. 


றாாமைவர்கடகு ஊக்கப்பரிசு : 

8. பத்து, பன்னிரண்டு வகுப்புகளில்‌ அரசு பொதுத்தேர்வில்‌ மாநில 
அளவில்‌ முதல்‌, இரண்டு, மூன்றாம்‌ இடம்‌ எடுக்கும்‌ மாணவர்கட்கு 
(அதாவது மதிப்பெண்‌ 500, 499, 498, 497 எடுக்கும்‌ 
மாணவர்களுக்கு சிறப்பு ஊக்கப்பரிசு, ரூ.10,000/- 
ரூ. 5,000/- ரூ. 3,000/- வீதம்‌ வழங்கப்படுகிறது. 

பத்து, பன்னிரண்டு வகுப்புகளில்‌ அரசு பொதுத்தேர்வில்‌ 85% மேல்‌ 
நம்‌ மாணவர்களின்‌ 
(1) முதல்‌, இரண்டாம்‌, மூன்றாம்‌ மதீப்பெண்‌ பெறும்‌ 
மாணவர்கட்கு தங்கப்பதக்க பணமுடிப்பு, சான்றிதழ்‌ மற்றும்‌ 
ரொக்க ஊக்கப்பரிசு ரூ.5000/- ரூ.3000, ரூ.2000/- வீதம்‌ 
(11) 80 % அதிகமான மதீப்பெண்‌ பெறும்‌ மாணவர்கட்கு 
வெள்ளிப்‌ பதக்க பணமுடிப்பு, மற்றும்‌ புத்தகப்‌ பரிசு. 
. அருவியூர்‌ தந்தை தெய்வத்திரு.நல்லசுப்பையா அவர்கள்‌ 
நினைவாக சாதனையாளர்களுக்கு விருது. 
. கல்வி வளர்ச்சிக்‌ கழக அமைப்பாளர்‌ தெய்வத்தீரு.அ.லை.முருகன்‌ 
அவர்கள்‌ நினைவாக இளஞ்சாதனையாளர்களுக்கு விருது. 
. மாணவர்களது தனித்திறமையை ஊக்குவித்து வளர்த்திட - நீதி 
உதவித்‌ திட்டம்‌. 


கல்வி வளர்ச்சிக்கு நன்கொடை தாரீர்‌ ! 


கல்வி வளர்ச்சிக்‌ கழகத்திற்கு ஆண்டூ தோறும்‌ கீழ்க்கண்ட 
ஏதேனும்‌ ஒரு திட்டத்தில்‌ சேர்ந்து நன்கொடை வழங்கீடலாம்‌. 


எண்‌: திட்டம்‌ ஆண்டு தோறும்‌ நன்கொடை ரூ. 
1. | புரவலர்‌ 1000, 2000, 3000 
பெரும்புரவலர்‌ 5,000 


வள்ளல்‌ 10,000 


கொடை வள்ளல்‌ 15,000 


பெருங்கொடை வள்ளல்‌ 25,000 


மாபெருங்‌கொடை வள்ளல்‌ 1,0௦0,000 அதற்கு மேலும்‌ 


கல்விக்‌ காவலர்‌ 1.௦௦.௦௦௦ ஒரு தடவை 


கல்வித்தாய்‌ - கல்வித்தந்தை | 1௦,௦௦௦ 


தங்கம்‌ , வெள்ளி , பதக்க பணமுடிப்புகள்‌ மற்றும்‌ உதவி தொகைக்கு 
நன்கொடைகள்‌ , வழங்க விரும்புகிறவர்கள்‌ நீர்வாகத்தை 
தொடர்பு கொள்ள வேண்டுகிறோம்‌. 
6 - 12 வகுப்பு மாணவர்கள்‌ 84 பேர்களுக்கு ரூ.1,19,000 
Degree, B.E, B.Tech, ITI, CA, மாணவர்கள்‌ 
77 பேர்களுக்கு ரூ.4,07,000, 
கல்விகடன்‌ B.£, B.Tech, CA , ஆக மொத்தம்‌ -6 பேருக்கு 
ரூ.60,000. TNPSC,BANK;NEET etc... போட்டி தேர்வாளர்‌ 2 - நபருக்கு 
ரூ.10,000 ஆக மொத்தம்‌ 5,96,000 


“சிலர்‌” செய்யும்‌ நன்கொடை இத்தனைப்‌ பயனைக்‌ கொடுக்கும்‌ 
என்றால்‌ “பலர்‌””ஏன்‌? அனைவரும்‌ நன்கொடை மனமுவந்து 
அளிக்க முன்வந்தால்‌, கல்வி வளர்ச்சிக்‌ கழகம்‌ இன்னும்‌ மிகச்‌ 
சிறப்பாகச்‌ செயல்பட முடியும்‌. கூடுதலாக உதவி செய்திட முடியும்‌. 


இந்தச்‌ சமுதாய மறுமலர்ச்சிக்குத்‌ “துணை வாரீர்‌” என இருகரம்‌ 
கூப்பி அன்புடன்‌ அழைக்கிறோம்‌! இந்தக்‌ கல்வி வளர்ச்சித்‌ 
திருப்பணியில்‌ “துணை வர” மனமிருந்தால்‌ போதும்‌, 
கல்விப்பணியில்‌ நாம்‌ பங்கு பெற வேண்டும்‌ என ஒரு கணம்‌ 
மனத்தைச்‌ செலுத்துங்கள்‌. அருள்மிகு மங்கைபாகர்‌ அருள்புரிவார்‌. 


இந்தக்‌ கல்விப்பணியில்‌ தங்களை இணைத்துக்கொண்டு சிறப்பான 
நன்கொடை வழங்கி மாணவர்களை ஊக்குவிப்பதுடன்‌ 
தாங்களுக்கும்‌ வருமான வரிச்சட்டம்‌ - 80 பிரிவின்‌ கீழ்‌ 
வரிவிலக்குப்‌ பெற்று பயனடைய அன்புடன்‌ வேண்டுகிறோம்‌! 


42 - வது ஆண்டு 
பொதுக்குமுக்‌ கூட்டம்‌ 
அன்புடையீர்‌! 
வணக்கம்‌. வாழ்த்துக்கள்‌ !! 

நமது அ.வ.ந.கல்வி வளர்ச்சிக்‌ கழகத்தின்‌ 42-வது 
ஆண்டு விழா பொதுக்குழுக்‌ கூட்டம்‌ மற்றும்‌ 2022 - 2023 
கல்வி ஆண்டு மாணவ-மாணவியர்களுக்கான பாராட்டு, 
பரிசளிப்பு விழா மற்றும்‌ நன்கொடையாளர்‌ பாராட்டூ விழா 
ஆகிய முப்பெரும்‌ விழா சோபகிருது வருடம்‌ மார்கழி மாதம்‌ 
9-ம்‌ நாள்‌ 25.12.2023 திங்கட்கிழமை காலை 10.00 மணிக்கு 
பிரான்மலை அருவியூர்‌ வடக்குவளவு நகரத்தார்‌ மங்கைநாயகர்‌ 
மன்றத்தில்‌ நடைபெற உள்ளது. 


பொருள்‌ : 
1. கல்வி வளர்ச்சிக்‌ கழகத்தின்‌ ஆண்டறிக்கை தாக்கல்‌. 


2. கல்வி வளர்ச்சிக்‌ கழகத்தின்‌ 2022 - 2023 - ஆம்‌ ஆண்டு 
நீதி நிலை அறிக்கை தாக்கல்‌. 

3. தணிக்கை அறிக்கை தாக்கல்‌. 

4. 2023 - 2024 - ஆம்‌ நீதி ஆண்டிற்கு தணிக்கையாளராக 
தீரு... அண்ணாமலை 8.C௦௱., FCA., புதுக்கோட்டை 
அவர்களை நியமித்தல்‌. 


இவ்விழாவில்‌ பொதுக்குழு உறுப்பினர்கள்‌, 
ஆயுள்‌ உறுப்பினர்கள்‌, நன்கொடையாளர்கள்‌, நகரத்தார்கள்‌ 
அனைவரும்‌ வருகை தந்து சிறப்பிக்க வேண்டுகிறோம்‌. 
இடம்‌ : பொன்னமராவதி இப்படிக்கு 


நாள்‌ : 01.12.2023 மு.ஒராமலிங்கம்‌ 
செயலாளர்‌. 


ஒருவியூர்‌ வடக்குவளவு நகரத்தார்‌ கல்வி வளர்ச்சிக்‌ கழகம்‌ 
பொதுக்குழு கூட்டம்‌ - நீகழ்ச்சி நீரல்‌ 


காலை 10.00 மணி : பொதுக்குழு கூட்டம்‌ ஆரம்பம்‌. 


தலைமை : திரு. எ.ஆசை அலங்காரம்‌ 8.5, 
தலைவர்‌, கல்வி வளர்ச்சிக்‌ கழகம்‌ 
முன்னிலை ்‌ அருவியூர்‌ வடக்கு வளவு நகரத்தார்‌ 
பொதுநலச்சங்க நீர்வாகிகள்‌ 
திரு.॥॥.5.முருகப்பன்‌ , தலைவர்‌ 
திரு.மி.சாமிநாதன்‌, செயலாளர்‌ 
தீரு.சு.மங்கைபாகன்‌, பொருளாளர்‌ 
திரு.மு.இராமலிங்கம்‌ (செயலாளர்‌ க.வ.கழகம்‌ 
திரு.டா.££.சு.முத்து 6.₹.,வபாருளாளர்‌.க.வ.கழகம்‌ 
இறைவண க்கம்‌ : திரு... கணேசன்‌ தலைவர்‌,புதூர்‌ அ.வ.ந.சங்கம்‌ 
வரவேற்புரை : தீரு.க..ஸேதுராமன்‌ இணைத்தலைவர்‌, 
கல்வி வளர்ச்சிக்‌ கழகம்‌. 
தலைமை உரை ்‌ திரு.செ. ஆசை அலங்காரம்‌ 8.5௦., தலைவர்‌ 
ஆண்டறிக்கை  திரு.மு. இராமலிங்கம்‌ ஃ,5.£.,.டா., செயலாளர்‌ 
வரவு, செலவு அறிக்கை  : திரு.டா.£.சு. முத்து 6.8, பொருளாளர்‌ 
தணிக்கையாளர்‌ அறிக்கை : தரூ.ரா.வினோத்குமார்‌ ௧௦. 


அருவியூர்‌ நகரத்தரர்‌ குரல்‌ 
வரவு, செலவு அறிக்கை : திரு.டா.₹ா.சு.முத்து 8.₹., பொருளாளர்‌ 


பொதுநலச்சங்க 
தலைவர்‌ வாழ்த்துரை .  திரு...5.முருகப்பன்‌ , அவர்கள்‌ 


பொதுக்குழு உறுப்பினர்கள்‌ கருத்துரை : 


நன்றியுரை : தீரு.க.இளங்கோவன்‌, 


துணைத்தலைவர்‌, கல்வி வளர்ச்சிக்‌ கழகம்‌. 


இத்துடன்‌ ௧.வ.க. பொதுக்குழுக்‌ கூட்டம்‌ நீறைவு பெறுகிறது. 


42 - ஆம்‌ ஆண்டு விழாவில்‌ நன்‌எாடையாளர்கள்‌ 
மாணவர்கள்‌ - சாதனையாளர்கள்‌ 
பாராட்டு - பரிசளிப்பு விழா 


அன்புடையீர்‌! 
வணக்கம்‌. வாழ்த்துக்கள்‌ !! 


நமது கல்வி வளர்ச்சிக்‌ கழகத்தின்‌ 42-ஆம்‌ ஆண்டு பாராட்ட மற்றும்‌ 
பரிசளிப்பு விழாக்‌ கூட்டம்‌ பிரான்மலை மங்கை நாயகர்‌ மண்டபத்தில்‌ 
திங்கட்கிழமை காலை 11.30 மணிக்கு கல்வி வளர்ச்சிக்‌ கழகத்‌ தலைவர்‌ 
திரு.எச.ஆசை அலங்காரம்‌ 8.5C., அவர்கள்‌ தலைமையில்‌, 
நிகழ்ச்சி நிரலில்‌ குறிப்பிட்டள்ளபடி சாதனையாளர்கள்‌, அதிக 
மதிப்பெண்‌ பெற்ற மாணவ- மாணவியருக்கு பாராட்டு - பரிசளிப்பு 
நடைபெற உள்ளது. தொடர்ந்து நன்‌எகாடைகள்‌ வழங்கிவரும்‌ 
நன்கொடையாளர்களைப்‌ பாராட்டி கெளரவிக்கப்படவுள்ளார்கள்‌. 


இவ்விழாவில்‌ 2022-23-இல்‌ இணைந்த கல்விக்‌ காவலர்களை பாராட்ட உள்ளோம்‌. 
மேலும்‌ மார்ச்‌ 2023, பொதுத்‌ தேர்வில்‌ CBSE, 10, 12 - ஆம்‌ வகுப்பு மற்றும்‌ பட்டப்படிப்பு 
வகுப்புகளில்‌ அதிக மதிப்பெண்பெற்றவர்கள்‌, சாதனையாளர்கள்‌ அனைவருக்கும்‌ 


பரிசும்‌, பதக்கமும்‌, அளித்து பாராட்டப்பட உள்ளார்கள்‌. 


இவ்விழாவில்‌ பொது நலச்சங்க,கல்வி வளர்ச்சிக்‌ கழக,அனைத்து ஊர்‌ 
சங்க நிர்வாகிகள்‌ மற்றும்‌ பொதுக்குழு உறுப்பினர்கள்‌ நன்கொடையாளர்கள்‌, 
மாணவ - மாணவியர்கள்‌ அவர்களின்‌ பெற்றோர்கள்‌, மற்றும்‌ நம்‌ நகரத்தார்‌ 
பெருமக்கள்‌ அனைவரும்‌ குடும்பத்துடன்‌ கலந்து கொண்டு விழாவினைச்‌ சிறப்பிக்க 
அன்புடன்‌ அழைக்கின்றோம்‌. 
இவண்‌... 
அன்புடன்‌ அழைத்தீடும்‌... 
௪௪.ஆசை அலங்காரம்‌ மு.இராமலிங்கம்‌ ட.£r.சு.முத்து 
தலைவர்‌ செயலாளர்‌ பொருளாளர்‌ 


மற்றும்‌ கல்வி வளர்ச்சிக்‌ கழக நீர்வாகிகள்‌ 


அ.வ.ந.கல்வி வளர்ச்சிக்‌ கழகத்திற்கு நன்கொடைகள்‌ வழங்கிய 
அனைவரையும்‌ பொன்னாடை அணிவித்து கெளரவிக்க உள்ளோம்‌. 


அருவியூர்‌ தந்தை 
தெய்வத்திரு.நல்ல சுப்பையா அவர்களின்‌ நீனைவைப்‌ 
போற்றும்‌ வகையில்‌ வழங்கப்படும்‌ சாதனையாளர்‌ விருது 


கல்வி வளர்ச்சிக்‌ கழகத்தை 1982 - இல்‌ தொடங்கி வைத்து 
வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்த அருவியூர்‌ தந்த அமரர்‌ 
நல்ல சுப்பையா அவர்கள்‌ நினைவினைப்‌ போற்றும்‌ வண்ணம்‌ 
கல்வி வளர்ச்சிக்‌ கழகம்‌ 2018 ஆண்டு முதல்‌ 
சாதனையாளர்களுக்கு விருதுகள்‌ வழங்கி பாராட்டிக்‌ 
கெள௱ரவிக்கப்பட்டூ வருகிறார்கள்‌. 


பாராட்ட பெறுபவர்கள்‌ 


1. தே.சங்கீதா த.£., 

இருப்பிடம்‌: கோயம்புத்தூர்‌, பூர்வீகம்‌ : குளத்துப்பட்டி 
திரு.தே.தேனப்பன்‌ செட்டியார்‌ -செண்பகம்‌ ஆச்சி இவர்களின்‌ புதல்வி. 
இவர்‌ நவம்பர்‌ 2022-இல்‌ 

Tamil Nadu State Council for Science and Technology 

மாநீல அளவில்‌ நடத்தப்பட்ட Project போட்டியில்‌ 

பங்கேற்று Emploring varient Poompuhar in virtual Reality 

எனும்‌ தனது இறுதி ஆண்டு புராஜக்ட்டை சமர்ப்பித்து 

முதல்‌ பரிசு பெற்றுள்ளார்‌. 

கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல்‌ கல்லூரியிலிருந்து 
நான்கு அணிகள்‌ இறுதிச்‌ சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டன. 

அதில்‌ மேற்படி செல்வி தே.சங்கீதாவின்‌ ₹₹௦௨௦ சிறந்த புதுமையான 
புராஜக்ட்‌ ஆக இருப்பதாகக்‌ கூறி முதல்‌ பரிசுபெற்றுள்ளார்‌. 


Project நோக்கம்‌ : 

பல ஆண்டுகளுக்கு முன்‌ வணிகத்தில்‌ சிறந்து விளங்கிய கட்டட கலைகளில்‌ 
சிறந்த - செல்வ செழிப்பு மிகுந்த ஊரான பூம்புகாரை மெய்‌ நிகர்‌ முறை 
Virtual Reality என்னும்‌ தொழில்நுட்பம்‌ மூலம்‌ மீண்டும்‌ உருவாக்குவதே ஆகும்‌. 
காவிரிப்பூம்‌ பட்டினம்‌ என்று அழைக்கப்பட்ட பூம்புகார்‌ கடல்கோளால்‌ 
அழிவுற்றது. இதனால்‌ அதன்‌ சிறப்பும்‌ செல்வமும்‌ கடலுக்குள்‌ அழிந்துவிட்டன. 
இச்சிறப்புமிக்க கடல்‌ கொண்ட பூம்புகாரினை '/11ப௮। ஆக கணிணி மூலம்‌ 
வடிவமைத்து VR Headset என்ற கருவி மூலம்‌ நாம்‌ காணலாம்‌. 
இந்த Prject ஆனது சுற்றுலா துறைக்கு மிகுந்த உபயோகமான ஒன்றாகும்‌. 
மேலும்‌ இக்கால குழந்தைகளுக்கு படிப்பில்‌, தமிழர்‌ வரலாற்றில்‌ ஆர்வத்தை 
தூண்டூவதற்கு மிகவும்‌ பயன்படூகீறது. 


௨.முனைவர்‌ திரு.&.5.மயபிலப்பா ஈஈ.ம௦ 
வேளாண்‌ விஞ்ஞானி 

பெற்றோர்‌ :தீரு.அண.சுப்பையா செட்டியார்‌ 
- குஞ்சரம்‌ ஆச்சி 

வா.புதூர்‌ 


நம்மவர்களில்‌ வேளாண்‌ துறையில்‌ ஆராய்ச்சி மேற்கொண்டூ முனைவர்‌ பட்டம்‌ 
பெற்ற முதல்‌ நபர்‌ இவர்‌ என்பது பெருமைக்குரியதாகும்‌.இவர்‌ தற்சமயம்‌ 
அருணாசலப்பிரதேச மாநிலத்தில்‌ விவசாயத்துறையில்‌ மாநில அளவில்‌ 
உயர்ந்த பதவியில்‌ உள்ளார்‌ என்பது நமது சமுதாயத்திற்கு கிடைத்த மாபெரும்‌ 
கெளரவமாகும்‌. விவசாயத்துறையில்‌ பல எண்ணிலடங்கா சாதனைகளைப்‌ 
புரிந்துள்ளார்‌.அதில்‌ ஒன்றுதான்‌ பிரச்சனைக்குரிய,வளம்‌ குன்றிய மண்‌ 
மற்றும்‌ விவசாயத்திற்கு லாயக்கற்ற நீரைப்‌ பற்றியதுமான 
“Management of Problematic Soils and water” என்கிற 
ஆராய்ச்சி நூல்‌.பல ஆண்டுகளாக பல ஆராய்ச்சிகள்‌ செய்தும்‌, அதன்மூலம்‌ 
கிடைத்த அனுபவங்களைக்‌ கொண்டும்‌ தரமற்ற நீலத்தில்‌ பாசனத்திற்கு 


லாயக்கற்ற நீரைக்‌ கொண்டு சிறப்பாகவும்‌,மிகவும்‌ நேர்த்தியாகவும்‌ 


எவ்வாறு விவசாயம்‌ செய்து நல்ல பலன்‌ அடையாளம்‌ என்பதைப்‌ பற்றிய 
இந்நூல்‌ மிகவும்‌ அழகாகவும்‌, யாவருக்கும்‌ புரியும்‌ வண்ணம்‌ எளிய நடையில்‌ 
எழதப்பட்டூள்ளது. இந்தப்‌ புத்தகத்தில்‌ இன்றைய விவசாயம்‌,தற்போதைய 
விவசாயக்‌ கல்வி முறையின்‌ தேவைகள்‌ போன்ற பல விசயங்களை 
ஒவ்வொரு அத்தியாயத்திலும்‌ மிகவும்‌ கவனத்துடன்‌ விவரிக்கப்பட்டூள்ளது 
இந்த நூலின்‌ சிறப்பாகும்‌. 

பல்வேறு போட்டித்‌ தேர்வுகளை எதீர்கொள்ளும்‌ மாணவர்களுக்கும்‌, 
ஆராய்ச்சியாளர்கள்‌,விஞ்ஞானிகள்‌,கொள்கை வகுப்பாளர்கள்‌ மற்றும்‌ 
அறிவியல்‌, வளாண்மை அறிவியல்‌, சுற்றுச்சூழல்‌ அறிவியல்‌,மண்‌ 
அறிவியல்‌ நீர்‌ மேலாண்மை மற்றும்‌ விவசாயம்‌ போன்றவற்றில்‌ 


ஆர்வமுள்ளவர்களுக்கும்‌ இந்நூல்‌ ஒரு பயனுள்ளதாக அமையும்‌. 


இளம்‌ சாதனையாளர்‌ விருது 
கல்வி வளர்ச்சிக்‌ கழக அமைப்பாளர்‌ தெய்வத்திரு. அ.லெ.மூருகன்‌ 
அவர்களின்‌ நினைவைப்‌ போற்றும்‌ வகையில்‌ படிப்பு மற்றும்‌ இதர 
துறைகளில்‌ சாதனை புரிந்திருக்கும்‌ மாணவர்களுக்கு இளம்‌ 
சாதனையாளர்‌ விருது வழங்கப்படுகிறது. 


பாராட்டு பெறுபவர்கள்‌ 


1. செல்வி..நீருபமா ॥.ரecnh., 

பெற்றோர்‌ : 1ரி.தீபஅலங்கார்‌ ॥.$., - பிரியதர்ஷினி 8.56., சிறுகுடி 
இவர்‌ அண்ணாமலை பல்கலைகழகத்தில்‌ 

பல்கலைக்கழக அளவில்‌ முதலிடம்‌ 

பெற்று தங்கப்பதக்கம்‌ பெற்றுள்ளார்‌. 


2. செல்வன்‌.ரா.அருண்‌ 

பொன்‌ - புதுப்பட்டி 

2023 ஆம்‌ வருடம்‌ முதல்‌ முயற்சியிலேயே 
பட்டயகணக்கர்‌ தேர்வில்‌ வெற்றிபெற்று ஆடிட்டர்‌ 
ஆகி உள்ளார்‌. 


3. செல்வன்‌..5. அண்ணாமலை 

பெற்றோர்‌ : தீரு.அ.நடராஜன்‌ - சித்ரா, திண்டுக்கல்‌ 
இவர்‌ C.A.தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார்‌. 
இவர்‌ ஏற்கனவே பத்தாம்‌ வகுப்பு பொதுத்‌ 

தேர்வில்‌ முதல்‌ மதீப்பெண்‌ பெற்று 

கல்வி வளர்ச்சிக்‌ கழகத்தின்‌ மூலம்‌ தங்கப்பதக்கம்‌ 
பெற்றது பாராட்டிற்குரியது. 


இளம்‌ சாதனையாளர்‌ விருது 


பாராட்டு பெறுபவர்கள்‌ 


4. திரு.சொ.பிரபு 

பொன்னமராவதி அன்பு வணிக நிலையம்‌ மற்றும்‌ அன்பு ஏஜென்சீஸ்‌,திரு.சொ.மகாபிரபு 
கடந்த 02.04.2023 அன்று ஊட்டியில்‌ நடந்த மாரத்தான்‌ ஓட்டத்தில்‌ தமிழ்நாடு அரசு 
மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்‌ மா.சுப்பிரமணியம்‌ அவர்களுடன்‌ கலந்து கொண்டு 
30 கி.மீ மாராத்தான்‌ ஓடி சாதனை படைத்துள்ளார்‌. 


5. செல்வி.௮.காவியா 
பெற்றோர்‌ : திரு.௮.அசோகன்‌ 711570 - கார்த்திகா, ஆனையூர்‌ 
மதுரை 

மதுரை வேளாண்மைக்‌ கல்லூரி வளாகத்தில்‌ நடைபெற்ற ஒரே கையில்‌ இரண்டுமணி 
நேரம்‌ இடைவிடாது சிலம்பம்‌ சுற்றி உலகசாதனை நிகழ்த்தி சாதனை படைத்து பாராட்டு 
சான்றிதழ்‌ பெற்றுள்ளார்‌. 

மேலும்‌ இவர்‌ 77-வது சுதந்திர தீனவிழாவை முன்னிட்டு மதுரை கல்லூரி வளாகத்தில்‌ 
13-08-2023 அன்று நடைபெற்ற 76 நிமிடம்‌ ஒரே கையில்‌ இடைவிடாது சிலம்பம்‌ சுற்றி 
உலக சாதனை நிகழ்த்தியுள்ளார்‌. இவரது திறமையைப்‌ பாராட்டும்‌ விதமாக சான்றிதழ்‌ மற்றும்‌ 
பதக்கம்‌ பெற்றுள்ளார்‌. 


6. திரு.சொ.ஐயப்பன்‌ 
பெற்றோர்‌ : திரு.சி.சொக்கலிங்கம்‌ செட்டியார்‌ - தீருமதி.தனலெட்சுமி ஆச்சி 
கோவை பூர்வீகம்‌ சிறுகுடி 
இவர்‌ தமிழ்நாடு வனத்துறையில்‌ பாரஸ்டராக 
பணிபுரிந்து வருகிறார்‌. இவர்‌ 11-03-2023 ஆம்‌ நாள்‌ 
ஹரியானா மாநிலம்‌, பஞ்ச்குலாவில்‌ நடந்த 26-ஆம்‌ ஆண்டு 
அகில இந்திய வனத்துறை விளையாட்டுப்‌ போட்டியில்‌ 
தமிழக வனத்துறை சார்பாக பளுதூக்கும்‌ போட்டியில்‌ 
கலந்துகொண்டு 67 169, Snach - 101 Kg, 
Clean and Jerk - 120 Kg பிரிவில்‌ மொத்தம்‌ 221 
கிலோ தூக்கி அகில இந்திய அளவில்‌ முதலிடம்‌ பிடித்துள்ளார்‌. 


7. செல்வி..வர்ஹா 
பெற்றோர்‌ : .1.யோகேஷ்‌ .5Sc.,N.Phil.,Ph.D., - Y.சிவசக்தி B.Com.,MBA., 
தனது பள்ளியில்‌ My 1605 on the moon என்ற தலைப்பில்‌ கட்டுரை 
எழுதி Young Author என்ற பட்டமும்‌ சென்னை 17 - யில்‌ நடந்த 
நேர்காணலில்‌ சரியான பதில்‌ அளித்தமைக்காக 816 Student என்கின்ற 
சிறப்பு பட்டமும்‌ பெற்று சாதனை புரிந்துள்ளார்‌. 


8.மு.யந்ஹரி நாகராஜ்‌ 


பெற்றோர்‌ : திரு.ம.முத்துகுமாரசாமி செட்டியார்‌ - திருமதி.மு. மகாலெட்சுமி ஆச்சி 
நாகுவிலாஸ்‌ சர்பத்‌, 
காரைக்குடி. 


9 ஆம்‌ வகுப்பு படித்துவரும்‌ இவர்‌ குஜராத்‌ மாநிலம்‌ 
அகமதாபாத்தில்‌ 27.01.2023 முதல்‌ 31.01.2023 வரை 
நடைபெற்ற தேசிய அளவிலான குழந்தைகள்‌ 
அறிவியல்‌ மாநாட்டில்‌ 
(National Children’s Congress NCSC) 
தமிழ்நாடு சார்பாக கலந்து தனது ஆய்வுக்‌ கட்டுரையைச்‌ 
சமர்ப்பித்து பதக்கமும்‌, பாராட்டுச்‌ சான்றிதழும்‌ பெற்றுள்ளார்‌. 
மற்றும்‌ நாக்பூரில்‌ 04.01.2023 முதல்‌ 06.01.2023 வரை 

பாரத பிரதமர்‌ மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள்‌ 
தலைமையில்‌ நடைபெற்ற 108 வது இந்திய அறிவியல்‌ மாநாட்டில்‌ 
(Indian Science Congress-ISC) தமிழ்நாடு சார்பாக ஆய்வுக்‌ கட்டுரை சமர்ப்பித்தார்‌. 


மேலும்‌ இவர்‌ 8-ஆம்‌ வகுப்பு படித்தபோது இந்திய அறிவியல்‌ மற்றும்‌ தொழில்நுட்ப 
அமைச்சகம்‌ (Dept.of Science and Technology) நடத்திய INspire - Manak award 
போட்டியில்‌ Easy Vessel Shifter என்ற மாதிரி (Model) மற்றும்‌ ஆய்வுக்‌ கட்டுரையைச்‌ 
சமர்ப்பித்து ரூ.10000 பரிசுத்தொகையும்‌, சான்றிதழும்‌ பெற்றுள்ளார்‌. 


தொடர்‌ சாதனையாளர்‌ 


9.செல்வி.5.விஷாஸி 
பெற்றோர்‌ : திரு..சரவணன்‌ செட்டியார்‌ - 5.சுதா ஆச்சி 
திண்டுக்கல்‌. 

இவர்‌ திண்டுக்கல்லில்‌ 19.08.2023 அன்று நடைபெற்ற யோகாசனப்‌ போட்டியில்‌ மாவட்ட 
அளவில்‌ 16 முதல்‌ 18 வயதினருக்கான பிரிவில்‌ முதல்‌ பரிசு பெற்று சான்றிதழும்‌, பதக்கமும்‌ 
பெற்றுள்ளார்‌. 

மேலும்‌ இவர்‌ தென்காசியில்‌ 09.09.2023 அன்று நடைபெற்ற மாநில அளவிலான 
யோகாசனப்‌ போட்டியில்‌ 16 முதல்‌ 18 வயதினருக்கான பிரிவில்‌ கலந்து கொண்டு ஆறாவது 
இடத்தில்‌ தேர்வாகி இருக்கிறார்‌. தேசிய அளவில்‌ கலந்துகொள்வதற்கு வாய்ப்பிருப்பதாக 
பயிற்சியாளர்கள்‌ தெரிவித்துள்ளார்கள்‌.இவர்‌ தொடர்ந்து 6 ஆண்டுகளாக யோகாசனப்‌ 
பயிற்சியில்‌ ஈடுபட்டு பல பரிசுகளைப்‌ பெற்றுள்ளார்‌. 


10.செல்வி.வி.அஜி 
பெற்றோர்‌ : தீரு.மா.விஜயகுமார்‌ செட்டியார்‌ - திருமதி.வி.கல்பனா ஆச்சி 
சிங்கம்புணரி. 


இவர்‌ சிங்கம்புணரி பாரி வள்ளல்‌ மெட்ரிக்‌ மேல்நிலைப்‌ பள்ளியில்‌ 9 ஆம்‌ வகுப்பு 
படித்துவருகிறார்‌. இவர்‌ 30.07.2023 அன்று அ.தெக்கூர்‌ ஸ்ரீ விசாலாட்சி கலாசாலை 
மேல்நிலைப்‌ பள்ளியில்‌ சிவகங்கை மாவட்ட அளவில்‌ நடைபெற்ற யோகாசன செய்முறை 


போட்டியில்கலந்துகொண்டூ மூன்றாம்‌ இடம்‌ பெற்றுள்ளார்‌.மேலும்‌ இவர்‌ செப்டம்பர்‌ 09 
மற்றும்‌ 10,2023 ஆகிய நாட்களில்‌ தென்காசியில்‌ நடைபெற்ற 2023 ஆம்‌ ஆண்டிற்கான 
36-வது தமிழ்நாடு மாநீல யோகாசன சேம்பியன்ஷிப்‌ போட்டியில்‌ கலந்து கொண்டுள்ளார்‌. 


11.திருமதி.A.யாழினி மந்தர்குமார்‌ 
பெற்றோர்‌ : திரு.51/.அலங்காரம்‌ செட்டியார்‌ - திருமதி.முக்கனி ஆச்சி 
கோவை. 

இவர்‌ தமிழ்நாடூ டாக்டர்‌ எம்‌.ஜி.ஆர்‌ மருத்துவ பல்கலைக்கழகத்தீல்‌ 1.௪.7 Ortho -ல்‌ 
மக்கள்‌ நல்வாழ்வு மற்றும்‌ குடும்ப நலத்துறை அமைச்சர்‌ மாண்புமிகு. மா.சுப்பிரமணியன்‌ 
அவர்களிடமிருந்து தங்கப்‌ பதக்கம்‌ பெற்றுள்ளார்‌. 


12.செல்வி.&.குழலினி 


பெற்றோர்‌ : திரு.௪M.அலங்காரம்‌ செட்டியார்‌ - திருமதி.முக்கனி ஆச்சி 
பொன்னமராவதி. 


இவர்‌ 28.3.2023 அன்று கோயம்புத்தூரில்‌ கோவை 56 காலேஜ்‌ ஆப்‌ டெக்னாலஜி 
M.Sc.,- Fashion Design and Merchandising - ல்‌ சிறந்த சாதனையாளர்‌ என்ற விருதினைப்‌ 
(Best achiver award) (curricular, co- curricular & Extra-curricular) பெற்றுள்ளார்‌. 


மொழிக்‌ ர்வில்‌ பட்டம்‌ : 


1. செல்வி.ஒரா.அபிராமி 

கழனிவாசலூருடையார்‌ தீரு. இராமச்சந்திரன்‌ செட்டியார்‌ 
- ஆனந்த பாக்கியலெட்சுமி ஆச்சி , ஆலவயல்‌ 

இவர்‌ பொன்‌ - புதுப்பட்டி 
அரசு மகளிர்‌ மேல்நிலைப்பள்ளியில்‌ 11-ஆம்‌ வகுப்பு 
படித்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
ஹிந்தி மொழித்தேர்வில்‌ B.A பட்டம்‌ பெற்றுள்ளார்‌. 


ஓ. செல்வி.௮.ஈ.தீபிகா 

பெற்றோர்‌ : திரு.மா.தீப அலங்கார்‌ 1.5௦., - பிரியதர்சினி ஈ.5௦.. 
சிறுகுடி 

இவர்‌ ஹிந்தி மொழித்தேர்வில்‌ Praveen uttaradh 
தேர்ச்சி பெற்று 10.07.2023 அன்று 8.& பட்டம்‌ பெற்றுள்ளார்‌. 


3. செல்வன்‌.॥.விஷால்‌ 
பெற்றோர்‌ : 8.முருகானந்தம்‌ செட்டியார்‌ - ஜமுனாராணி ஆச்சி 
இவர்‌ ஆகஸ்ட்‌ 2022-ல்‌ நடைபெற்ற 
ஹிந்தி மொழித்தேர்வில்‌ Praveen uttaradh 
தேர்ச்சி பெற்று B.A பட்டம்‌ பெற்றுள்ளார்‌. 


அரசுப்பள்ளி மற்றும்‌ அரசுக்கல்லூரியில்‌ படித்து பட்டம்‌ பெற்று 
சேவை புரிபவர்‌ : 


. செல்வி : 5.பவுன்‌ 
பெற்றோர்கள்‌ : ௩.செல்வம்‌ செட்டியார்‌ - திலகவதி ஆச்சி 
உலகனேரி,மதுரை 
இவர்‌ ஆரம்பக்கல்வி முதல்‌ பட்டப்படிப்புவரை 
அரசுப்பள்ளி மற்றும்‌ அரசுக்கல்லூரியில்‌ படித்து 2023 இல்‌ 


B.Sc.,Accident and Emergency Care Technology பட்டம்‌ பெற்றுள்ளார்‌. 


தற்போது வண்டியூர்‌, இனியன்‌ மருத்துவமனையில்‌ விபத்து மற்றும்‌ 


அவசர நீலை (Accident and Emergency) பிரிவில்‌ 
தொழில்நுட்பவியலாளராக (Technician) பணிபுரிந்து வருகிறார்‌. 


கதை, கமடருரறை , கவிதை படைப்பதில்‌ முத்திரை பதித்தவர்‌ 


1. திரு.அறிவுச்‌ செல்வன்‌ 
பூர்வீகம்‌ : சிறுகுடி 
இருப்பிடம்‌ : மணப்பாறை 

இவர்‌ கதை, கட்டுரைகள்‌,கவிதைகள்‌ படைப்பதில்‌ வல்லவர்‌,கற்பனை வளமிக்கவர்‌. 
மனித நேயமிக்க பண்பாளர்‌. தனது 13 படைப்புகளை கடந்தாண்டு வெளியிட்டு, அதன்‌ 
தொடர்ச்சியாக 08.10.2023 ஞாயிற்றுக்கிழமை அன்று தனது 7 புதிய படைப்புகளை 
வெளியிட்டு சாதனை படைத்துள்ளார்‌. 


2. திருமா.செ.முந்‌ மங்கைபாகன்‌ 

பெற்றோர்‌ : திரு.மா.செல்லம்‌ செட்டியார்‌ - செ.ஜோதி ஆச்சி, புழுதிபட்டி 
இவர்‌ புதுச்சேரி ஜிப்மர்‌ பiற௱௫eா) மருத்துவமனை அலுவலகத்தில்‌ 

சுருக்கெழுத்தராக (Assistant to Deputy Director - Administration) 

பணியில்‌ சேர்ந்துள்ளார்‌. 


3. திரு.பெ.சிவன்ஜோதி செட்டியார்‌ 
தஞ்சாவூர்‌ 

18.12.2022 திருநெல்வேலியில்‌ நடைபெற்ற விநியோகதஸ்தர்களின்‌ 13-வது 
மாநாட்டில்‌ தஞ்சாவூரில்‌ 30 வருடங்களுக்கு மேல்‌ டீலர்களாக இருப்பவர்களில்‌ 
திரு.பெ.சிவன்ஜோதி செட்டியார்‌ அவர்களை சிறந்த விநியோகஸ்தராக தேர்வு செய்து 
பாராட்டி, கேடயம்‌ மற்றும்‌ சான்று வழங்கி கெளரவிக்கப்பட்டார்கள்‌. 

மேலும்‌ திருச்சி மாநாட்டில்‌ 39 வருடங்களாக விநியோகஸ்தராக உள்ள 
திரு.பெ.சிவன்ஜோதி செட்டியார்‌ அவர்களை மட்டும்‌ தேர்ந்தெடுத்து கேடயம்‌ சான்று 
வழங்கி கெளரவித்தார்கள்‌. 
தஞ்சாவூரிலுள்ள விநியோகஸ்தர்களில்‌ இவர்‌ ஒருவரை மட்டும்‌ தேர்ந்தெடூக்கப்பட்டு 
கெளரவிக்கப்பட்டார்‌. 


சிறப்பு நன்லகாடையாளர்‌ (SPONSOR) 


மாபெரும்‌ கொடைவள்ளல்‌ தீரு. AP௪.€ஸேதுராமன்‌ அவர்கள்‌ 


38 வது கல்விக்காவலர்‌ திரு.V.லெட்சுமணன்‌ செட்டியார்‌ 
- தெய்வத்திருமதி.பாக்கியலைட்சுமி ஆச்சி, 
கிருங்காக்கோட்டை. 


இவர்‌ மதுரை மாவட்டம்‌,கொட்டாம்பட்டி 
அருகே உள்ள சொக்கம்பட்டியைச்‌ சேர்ந்த தாயை இழந்த, 
வசதி வாய்ப்பற்ற செல்வி.ச.சுவேதா 
(கந்தை பெயர்‌ திரு.ம.சரவணன்‌ என்பவரின்‌ இந்த ஆண்டு 
2- ஆம்‌ ஆண்டு கல்லூரி படிப்புக்கு செலவிற்காக 
ரூ.6000/- நன்கொடை அளித்துள்ளார்‌. 


-15- 


கவிதைப்போமடியில்‌ கலந்துககாண்டு பரிசும்‌ பாராட௫ம்‌ 
பெறுபவர்கள்‌? 

1. செல்வி.ரா.ராகவி 

பெற்றோர்‌ : தீரு.வே.ராஜா செட்டியார்‌ - தீருமதீ.கவிதா ஆச்சி 
பொன்னமராவதி. 

உர௱.ஞானவேல்‌ 

பெற்றோர்‌ : தீரு.வே.ராஜா செட்டியார்‌ - தீருமதீ.கவிதா ஆச்சி 
பொன்னமராவதி. 


படம்‌ வரையும்‌ போட்டியில்‌ பரிசும்‌ பாராட்டும்‌ எபறுபவர்கள்‌ 


1. 5.சர்வேஷ்‌ 
5/௦ சிவகுமார்‌ 
சென்னை 


2. 5.சுதர்ஷன்‌ 
8/௦ சிவகுமார்‌ 
சென்னை 


8. கா.கார்த்திகேயன்‌ , 

10 ஆம்‌ வகுப்பு 

பெற்றோர்‌ : 5.காண்டீபன்‌ செட்டியார்‌ - சாந்தி ஆச்சி 
தேவகோட்டை. 


4. மா ரக்ஷனா ஸ்ரீ 
பெற்றோர்‌ : பழ.மாணிக்கவேல்‌ செட்டியார்‌ - மா.ஜெயமதி ஆச்சி 
பொன்‌ - புதுப்பட்டி 


5. கா.ஒலக்கியா, 

7 ஆம்‌ வகுப்பு 

பெற்றோர்‌ : 8.காண்டீபன்‌ செட்டியார்‌ - சாந்தி ஆச்சி 
தேவகோட்டை. 


6. சு.அதிரா , 

4 ஆம்‌ வகுப்பு 

பெற்றோர்‌ : ர.சுதாகரன்‌ செட்டியார்‌ - சுகந்தி ஆச்சி 
மதுரை. 


7. சு ௮ழகுமீனாள்‌ 

8 ஆம்‌ வகுப்பு 

பெற்றோர்‌ : ர.சுதாகரன்‌ செட்டியார்‌ - சுகந்தி ஆச்சி 
மதுரை. 


8. ச.நித்ய மந்‌ 
5 ஆம்‌ வகுப்பு 
பெற்றோர்‌ : $.சரவணன்‌ செட்டியார்‌ - உமா ஆச்சி 


9. மெள.ராஷ்மிகா 

(வயது 3) 

பெற்றோர்‌ : .மெளலீஸ்வரன்‌ செட்டியார்‌ - ராஜி ஆச்சி 
திண்டுக்கல்‌. 


10. மஹிரப்பிரியாள்‌ 

9 ஆம்‌ வகுப்பு 

பெற்றோர்‌ : அண்ணாமலை செட்டியார்‌ - பவித்ரா ஆச்சி 
தஞ்சாவூர்‌. 


11. தி.சுகுணா 
பெற்றோர்‌ : திருஞானம்‌ செட்டியார்‌ - தி.கலைச்செல்வி ஆச்சி 


சொக்கம்பட்டி. 


12. ச.விஷாலி 
ம.சரவணன்‌ செட்டியார்‌ - சுதா ஆச்சி 
திண்டுக்கல்‌ 


13. ௮.காவியா , 

8 ஆம்‌ வகுப்பு 

பெற்றோர்‌ : அ.அசோகன்‌ செட்டியார்‌ - கார்த்திகா ஆச்சி 
மதுரை 


14. விஜி, 

9 ஆம்‌ வகுப்பு 

பெற்றோர்‌ : மா.விஜயகுமார்‌ செட்டியார்‌ - வி.கல்பனா ஆச்சி 
கிருங்காக்கோட்டை. 


மீனாட்சி ஏதய்வானை ஆச்சி நினைவாக 
மாணவர்களுக்கு ஆண்டுதோறும்‌ ஊக்கத்‌எதாகை 
வழங்கும்‌ நன்காடையாளர்களுக்கும்‌. கல்லூரி படிப்பில்‌ முதல்‌ மூன்று 
டம்‌ பெறும்‌ மாணவர்களுக்கும்‌ பரிசும்‌ ஊக்கத்‌எதாகையும்‌ 
வழங்கும்‌ நன்‌ககாடையாளர்களுக்கும்‌ பாராட்டு : 


1. 6,7,8வகுப்புமாணவர்களுக்கு உதவிக்‌எதாகை வழங்கும்‌ நன்‌எகாடையாளர்‌ 
அ.வ.ந.பொதுநலச்சங்கத்தீன்‌ சார்பாக அதன்‌ 
தலைவர்‌ தீரு.!/8.முருகப்பன்‌ எசட்டியார்‌ 
9 - ம்‌ வகுப்பு மாணவர்களுக்க உதவிக்‌எதாகை வழங்கும்‌ நன்‌எகாடையாளர்கள்‌: 
தெய்வத்தீருவாளர்‌.மு.அ.பரமசிவம்‌ எசட்டியார்‌ குடும்பத்தினர்‌ 
தீரு... .யபால்‌ தீரு... மணிகண்டன்‌ 
ஆதிகாலத்து அலங்கார மாளிகை பொன்னமராவதீ 
10 -ம்‌ வகுப்பு மாணவர்களுக்கு ஊக்கத்‌எதாகை வழங்கும்‌ நன்‌எகாடையாளர்கள்‌ 
தீரு.4..ஸேதுராமன்‌ - விஜயலட்சுமி குடும்பத்தினர்‌ 
11-ம்‌ வகுப்பு மாணவர்களுக்கு ஊக்கத்‌எதாகை வழங்கும்‌ நன்‌எகாடையாளர்கள்‌ 
திரு.தே.மா.பழனிச்சாமி செட்டியார்‌ - திருமதி.சரஸ்வதி ஆச்சி 
12-ம்‌ வகுப்பு மாணவர்களுக்கு ஊக்கத்‌எதாகை வழங்கும்‌ நன்‌எகாடையாளர்கள்‌ 
திரு.சா.வைத்தீலிங்கம்‌ எசட்டியார்‌ - திருமதீ.பாப்பா ஆச்சி குடும்பத்தினர்‌ 
6. பட்டப்படிப்பில்‌ முதல்‌ மூன்று இடம்‌ பெறும்‌ கல்லூரி 
மாணவர்களுக்கு பரிசும்‌, பட்டம்‌ பற்ற மாணவர்கள்‌ அனைவருக்கும்‌ ஊக்கத்‌தாகை 


வழங்கும்‌ நன்‌எகாடையாளர்கள்‌ 


1.திரு.K.குமார்‌ - முனைவர்‌.சூர்யகலா ஈ॥.ம., புதுக்கோட்டை 


2022 - 23 -ஆம்‌ ஆண்ழல்‌ இணைர்‌ வலர்களுக்கு பாராட்‌. 


வ டை] வ] வை 
(வைகை | | 
ப mo |_| 
| |_| 
[க] கைவ | வ‘ | ம 
| | அவையை] டை 
பண்ட ணை ண டன உடமை 


-18- 


2023 ஆம்‌ ஆண்டு நகரத்தார்‌ குரல்‌ 
சிறந்த வாசகர்களுக்கு பாராட்டு : 


1. திரு..சேதுராமன்‌, சேலம்‌ 

2.திரு.ஈ.சிவன்ஜோதி, தஞ்சாவூர்‌ 

3.திருமதி.K.மஞ்சுளா கணேச மூர்த்தி, சொக்கம்பட்டி 

4.திரு.4.௪.சேதுராமன்‌, கோவை 

4.திரு..செல்வம்‌, உத்தங்குடி, மதுரை 

6.திருமதி.ஸ.சூர்யகலாகுமார்‌, புதுக்கோட்டை 

2023 ஆம்‌ ஆண்டு நகரத்தார்‌ குரலுக்கு கட்டுரை,கவிதைகள்‌ 
வழங்கிய சிறந்த படைப்பாளர்களுக்குப்‌ பாராட்டு : 

1. செல்வி..நிருபமா, சிறுகுடி 

2. திரு.5.செந்தில்நாதன்‌, கோவை 

3.திரு.சொ.வைத்திலிங்கம்‌, மதுரை 

4.திரு.1.துரைராஜ்‌, சென்னை 

5.திருமதி.5.யுவராணி,சிறுகுடி 

6.திருமதி.ரேவதி இளையராஜா 1/.50.,8.50., கோவை 

7.திருமதி.5.அபிராமி, கோவை 

8.செல்வி.*.நீவேதா, கோவை 

9.தீரு.1/.சேகர்‌,திண்டுக்கல்‌ 

10.தீருமதி..பிரியதர்சினி, சிறுகுடி 

11.திரு.ம.அல. இராமமூர்த்தி, சாலையூர்‌,திண்டுக்கல்‌. 

12.திருமதி திராவிட மணி மேகநாதன்‌, தீருபுவனம்‌ 

13.தீரு.,&.சபரி அலங்கார்‌.சிறுகுடி 

14.செல்வன்‌.।.சாமி ஆஸ்‌ 5.இளையராஜா, கோவை 


15.திரு.5.இளங்கோவன்‌, திண்டுக்கல்‌ 


16.திருமதி.K. இளவரசி, கனகராஜ்‌ 
17.செல்வி.K.சுவாதி, கோவை 
18.திருமதி.A.கார்த்திகா 8.S., கோவை 
9.தீருமதி.A.கண்ணகி, சிறுகுடி 


2023 ஆம்‌ ஆண்டு நகரத்தார்‌ குரலுக்கு கட்டுரை,கவிதைகள்‌ 
வழங்கிய சிறந்த படைப்பாளர்களுக்குப்‌ பாராட்டு : 

20.தீரு.5.வினோத்குமார்‌, கோவை 

21.செல்வன்‌.!/.0.க்ருத்திக்‌ வாசன்‌, சிறுகுடி 

22.செல்வி.5.ஆதீரா, கோவை 

23.திரு.6.மைனர்‌ வெள்ளைச்சாமி,சிறுகுடி 

24.திரு.£.N.சரவணன்‌, செட்டிநாடு சிமண்ட்‌,கரிக்காளி ஒர்க்ஸ்‌ 

25.திருமதீ.5.அமுதா, சென்னை 

26... தீக்சா,கோவை 

27.தீரு.அ.ஜெயபிரபு, பெங்களூர்‌ 

28.திருமதி.K.இளவரசி,கோவை 

29.தீரு.மதிப்புறு முனைவர்‌.ம.சி.கு.கு. கணேசன்‌, கோவை 


30.திருமதி.முனைவர்‌.சர்யகலாகுமார்‌ ஒர.D., புதுக்கோட்டை 
31.திருமதி.சே.இராமதிலகம்‌ ॥.A.,8.ரீ., பொன்னமராவதி. 


32.தீரு..கணேசன்‌, புதூர்‌ 

33.திருமதி. ஆனந்த செல்வம்‌, நங்கநல்லூர்‌ 
34.திருமதி.காவியா ஜெயபிரபு, பெங்களூர்‌ 
35.திரு..தனபாலன்‌, சொக்கம்பட்டி. 
36€.திரு.ஆ.அன்புமணி, பெங்களூர்‌ 
37.திருமதி.தென்னரசி கணேசன்‌ 

38.திரு... அசோகன்‌ 7௩57௦, மதுரை 
39.திரு.AS.அலங்கார குமரன்‌, %.புதுப்பட்டி 
40.திருமதி.சே.சாவித்தீரி, சிங்கம்புணரி. 


௫.வ.ந. கல்வி வளர்ச்சிக்‌ கழக 
செய்தித்‌ தொடர்பாளர்கள்‌ பாராட்டு 


திருச்சி 
C.இளங்கோவன்‌ 
_ | சொக்கம்பட்டி 


சிங்கம்புணரி 
. | சிவகாசி/செம்பூதி 
. | வி.புதூர்‌ 
. | புதுக்கோட்டை 
. | கும்பகோணம்‌ 
- | Kபுதுப்பட்டி 
| மணப்பாறை 
. | பிரான்மலை 


. | ஆலவயல்‌ PL.சொக்கலிங்கம்‌ 


கொட்டாம்பட்டி 


கிருங்காக்கோட்டை| 5.V.நேருதாசன்‌ 


௦ 


௦ 


.| &.காளாப்பூர்‌ 


| சேலம்‌ | A5.5.அருள்‌ 


26.| பொன்னமராவதி வெ.இராஜகோபால்‌ 


A 


Fl 
ES 
ES 
[உ 
ந 
ES 
| 26 


1 .2022-2023, CBSE 10-ஆம்‌ வகுப்பு , 12-ஆம்‌ வகுப்பு பொதுத்தேர்வில்‌ அதீக மதீப்பெண்‌ (85% க்கு மேல்‌) 
முதல்‌ மூன்று இடங்கள்‌ பெற்ற மாணவர்களுக்கு தங்கப்பதக்க பணமுடிப்பு (80% க்கு மேல்‌) , ஸெள்ளிப்பதக்க பணமுடிப்பு, 
புத்தகப்பரிசு, சான்றிதழ்‌ வழங்குதல்‌ 
பாராட்டு பெறுபவர்கள்‌ 

CBSE 10-ஆம்‌ வகுப்பு ,அதிக மதிப்பெண்‌ பெற்ற மாணவர்கள்‌ 


மாணவர்‌ பெயர்‌, 


தீபிகா ராஜா தங்கப்பதக்க பணமுடிப்பு, 
பட்டது 96% [ஊக்கத்தாகை - ரூ.5000. 
இருப்பு வேலை கின்லூர்‌ ன்‌ 
சாய்பிரகதி அரவிந்த்‌ ட i 
து.அரவிந்த்‌ - பத்மா 477 ஷன எ சம்ம, 
சென்னை. & சான்றிதழ்‌ 


1/.௦.கருத்திக்‌ வாசன்‌ தங்கப்பதக்க பணமுடிப்பு. 
ரூ.5000 
93.8%| ஊக்கத்தொகை - ரூ.2000, 
புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 


M.தீப அலங்கார்‌ - 
D.பிரியதர்சிணி 
சிறுகுடி... 


கெளதம்‌ ராஜா 
5. | .ஜெயகுமார்‌ - ஜெயபிரியா 
சென்னை. 


ப்‌ வெள்ளிப்பதக்க பணமுடிப்பு, 
்‌ ம ரூ.2000 
"| ட.நாகப்பன்‌ - N.மலையரசி 90% | ஊக்கத்தொகை - ரூ.2000, 
. புத்தகப்பரிசு 
சென்னை. & சான்றிதழ்‌ 


வெள்ளிப்பதக்க பணமுடிப்பு, 
0, ரூ.2000 
84.4% புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 


புத்தகப்பரிசு 
& சான்‌! 
இச்சிகா மலம்பட்டி றிதழ்‌ 
துக்கோட்டை 0. 


புத்தகப்பரிசு 


1/.சேது - செந்தாமரை & சான்றிதழ்‌ 


கோவை. 


2 .2022 - 2023, 10-ஆம்‌ , 12-ஆம்‌ வகுப்பு அரசுப்‌ பொதுத்தேர்வில்‌ அதிக மதிப்பெண்‌ 
(65% க்கு மேல்‌) பெற்ற மாணவர்களுக்கு தங்க பணமுடிப்பு, 60 % மேல்‌ 
வெள்ளிப்பதக்க பணமுடிப்பு, புத்தகப்பரிசு சான்றிதழ்‌ வழங்குதல்‌ 


பாராட்டு பெறுபவர்கள்‌ 


10-ஆம்‌ வகுப்பு ,அதிக மதிப்பெண்‌ பெற்ற மாணவர்கள்‌ 


மாணவர்‌ பெயர்‌, மதிப்பெண்‌ | % பரிசு விவரம்‌ புகைப்படம்‌ 
பெற்றோர்‌ பெயர்‌ 


வ. 
எண்‌ 
ஒ.முநீ மதி 
கொ.இளங்கோவன்‌ - இ.புவனேஸ்வரி 
கோவை. 
சி.கி.மாதுளேஸ்வரி 
2. | சே.சிங்காரவேலு - கிருஷ்ணஜோதீ 
பொன்னமராவதி 
தி.சரல்‌ 
ரா.திருவப்பன்‌ - தி.கார்த்திகா 
சென்னை - 73. 
கா.கோகுல்‌ 
கார்த்திகேயன்‌ - மஞ்சுளா 
திண்டுக்கல்‌. 
அயா.சஞ்சய்‌ 
அ.பாஸ்கரன்‌ - பா.கலையரசி 
திருச்சிராப்பள்ளி 
ம.அருள்மாழி 
தி.மகேஷ்‌ - 5V.துர்காதேவி 
தஞ்சாவூர்‌. 
பி.ச.ராகவர்ஷினி 
அ.சசிக்குமார்‌ - ச.பிரேமா 
திண்டுக்கல்‌. 
நா.உ.நீத்யமுீ 
து.நாகராஜன்‌ - நா.உமா 
திருச்சிராப்பள்ளி. 


தி.ரா.கைன்ரால்‌ 
தீ.ராஜ்குமார்‌ - ரா.காமாட்சி 
தஞ்சாவூர்‌. 
ச.விஷாலி 
ம.சரவணன்‌ - ச.சுதா 
திண்டுக்கல்‌ - 1 
$.யோகலட்சுமி 


8.சிவமணி - வள்ளி 
கோவை. 


'தங்கப்பதக்க பணமுடிப்பு, 
ரூ.10000 
ஊக்கத்தொகை - ரூ.5000, 
புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 
தங்கப்பதக்க பணமுடிப்பு, 
ரூ.7000 
ஊக்கத்தொகை - ரூ.3000, 
புத்தகப்பரிசு 

& சான்றிதழ்‌ 


'தங்கப்பதக்க பணமுடிப்பு, 
ரூ.5000 
ஊக்கத்தொகை - ரூ.2000, 
புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 


வெள்ளிப்பதக்க பணமுடிப்பு, 
ரூ.2000 
புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 


வெள்ளிப்பதக்க பணமுடிப்பு, 
ரூ.2000 
புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 


வெள்ளிப்பதக்க பணமுடிப்பு, 
ரூ.2000 
புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 


வெள்ளிப்பதக்க பணமுடிப்பு, 
ரூ.2000 
புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 


வெள்ளிப்பதக்க பணமுடிப்பு, 
ரூ.2000 
புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 


வெள்ளிப்பதக்க பணமுடிப்பு, 
ரூ.2000 
புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 


ெள்ளிப்பதக்க பணமுடிப்பு, 
ரூ.2000 
புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 


வெள்ளிப்பதக்க பணமுடிப்பு, 
ரூ.2000 
புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 


மாணவர்‌ பெயர்‌, மதீப்பண்‌| % பரிசு விவரம்‌ புகைப்படம்‌ 
ண்‌ பெற்றோர்‌ பெயர்‌ 
வே.முந்‌ சரண்‌ 
11. மா.வேலாயுதம்‌ - வே.விசாலாட்சி 
குளத்துப்பட்டி. 
செல்‌ : 9952981881 
13. 
14. 
16. 
7. 


84.2% வெள்ளிப்பதக்க பணமுடிப்பு, 


83.8% த்த த்‌! 
புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 
82.8% | e200 
புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 
ச.நவீன்பிரசாத்‌ ம்‌ வெள்ளிப்பதக்க பணமுடிப்பு, 
சதாசிவம்‌ - ச.சுமதி 81% பத்க்‌ 
திண்டுக்கல்‌ - 3 & சான்றிதழ்‌ 
சு.மோகன்‌ 
N.சுகுமாறன்‌ - தமிழ்செல்வி 76.6% |புத்தகப்பரிசு & சான்றிதழ்‌ 
பொன்னமராவதி. 
7 |75.4% |புத்தகப்பரிசு & சான்றிதழ்‌ 
வலைச்சேரிப்பட்டி. 
கா.கார்த்திகேயன்‌ 
5.காண்டீபன்‌ - சாந்தி 377 [75.4% | புத்தகப்பரிசு & சான்றிதழ்‌ 
தேவகோட்டை. 


ஆயபுவனேஷ்‌ 
மா.ஆசை அலங்காரம்‌ - 
ஆ.நித்யா 
சிறுகுடி. 


நா.காயதரி 
2 சி.நாகராஜன்‌ - நா.பைரவி 


தீண்டுக்கல்‌. 


மு.விஷால்‌ 
0.முத்தாண்டி - கவிதா 
புழுதிபட்டி. 


ஜோ.அலங்காரம்‌ 
கி.ஜோதி மலையாண்டி 
ஜோ.சரண்யா 


37 
7 


புத்தகப்பரிசு & சான்றிதழ்‌ 


12-ஆம்‌ வகுப்பு ,அதீக மதிப்பெண்‌ பெற்ற மாணவர்கள்‌ 


ர.பாறதீ 
ச.ரமேஷ்‌ - ர.வனிதா 
பொன்னமராவதி. 


ர.அர்ச்சனா 
5.V.ரவி - பொன்மலர்‌ 
கும்பகோணம்‌ 


சி.ஊஸ்வர்யா 
சிவகுமார்‌ - 7.8.செந்தாமரை 
பொள்ளாச்சி. 


தமஹாலலமசுமி 
சா.தயாளன்‌ - மயிலம்மாள்‌ 
தேவகோட்டை... 


மு.சந்திரசேகரன்‌ - ௪.சுதா 
சிங்கம்புணரி... 

சொ.ட.கரசு எண்ணாமலை 

0.அருணகிரி - 4 அலங்காரலெட்சுமி 


புதூர்‌ (இருப்பு கோவை 


கோ.சிவமாணிக்கம்‌ 


கோபாலகிருஷ்ணன்‌ - லாவண்யா 
திண்டுக்கல்‌ - 1. 


தி.செந்தில்குமார்‌ - கனகமயில்‌ 
வளநாடு. 
சி.க.ச.காயத்ரி தேவி 
௦/சேங்கர்‌ - தெய்வானை 
பொன்னமராவதி. 
அநூறரானி 
மா.ஆசை அலங்காரம்‌ - ஆநித்யா 
சிறுகுடி 
கே.கார்த்திக்‌ 
தேனப்பன்‌ - செண்பகம்‌ 
குளத்துப்பட்டி 
இருப்பிடம்‌ : கோவை 
நா.களதம்‌ 
கி.நாகராஜன்‌ - நா.சுமதி 
திண்டுக்கல்‌. 


| 92.3% 
[an 
El 81.8% 
79.3% 


தங்கப்பதக்க பணமுடிப்பு, 
ரூ.10000 


ஊக்கத்தொகை - ரூ.5000, 


புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 


தங்கப்பதக்க பணமுடிப்பு, 
ரூ.7000 


ஊக்கத்தொகை - ரூ.3000, 


புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 


'தங்கப்பதக்க பணமுடிப்பு, 
ரூ.5000 


ஊக்கத்தொகை - ரூ.2000, 


புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 


வெள்ளிப்பதக்க பணமுடிப்பு, 
ரூ.2000 
புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 


வெள்ளிப்பதக்க பணமுடிப்பு, 
ரூ.2000 
புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 


வெள்ளிப்பதக்க பணமுடிப்பு, 
ரூ.2000 
புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 


வெள்ளிப்பதக்க பணமுடிப்பு, 
ரூ.2000 
புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 


வெள்ளிப்பதக்க பணமுடிப்பு, 
ரூ.2000 
புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 


வெள்ளிப்பதக்க பணமுடிப்பு, 


ரூ.2000 
புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 


வெள்ளிப்பதக்க பணமுடிப்பு, 
ரூ.2000 
புத்தகப்பரிசு 


புத்தகப்பரிசு 


பட்டம்‌ பெற்றவர்களுக்கு 55% க்குமேல்‌ முதல்‌ மூன்று இடங்கள்‌ மதிப்பெண்‌ 
பெற்றவர்களுக்கு தங்கப்பதக்க பணமுடிப்பு 80. க்கு மேல்‌ 
வெள்ளிப்பதக்க பணமுமப்பு 


மாணவர்‌ பயர்‌, ௯ me ன ல்‌ 
வபற்றோர்‌ வபயர்‌ மதீப்பண்‌ பரிசு விவரம்‌ புகைப்படம்‌ 


ஹே.சாத்விக வர்ஷா தங்கப்பதக்கம்‌ 


ரூ.10000 
சொ.சேதுபதீ-ம. ஹேமதிலகா ஊக்கத்தொகை - ரூ.5000, 


சென்னை - 27 புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 


5& எழில்‌ அரசி 88% தங்கப்பதக்க பணமுடிப்பு, 
BE ரூ.7000 
A55.அருள்‌ - சண்முகவள்ளி ச ஊக்கத்தொகை - ரூ.3000, 


சேலம்‌- 01. (CGPA) புத்தகப்பரிசு 
8.80 & சான்றிதழ்‌ 


தங்கப்பதக்க பணமுடிப்பு, 
0₹.தீபிகா ரூ.5000 
1/.தீப அலங்கார்‌ - பிரியதர்சினி ஊக்கத்தொகை - ரூ.2000, 
சிறுகுடி. கப்பா 
& சான்றிதழ்‌ 


பா.வங்கடேஷ்‌ ச ௮ . 
வெள்ளிப்பதக்க பணமுடிப்பு, 
8.பாலசுப்பிரமணியன்‌ - அமுதா ரூ.2000 
[6 41 புத்தகப்பரிசு 
பங்கு & சான்றிதழ்‌ 


R.சுஷ்மிதா ள்‌ 
ஈ.ராஜேந்திரன்‌ - கவிதா பஸ்ல. ந்த்‌ 
தஞ்சாவூர்‌. புத்தகப்பரிசு 

& சான்றிதழ்‌ 


Rமீனாட்சி 
ரவிச்சந்திரன்‌ - ஜெயசுதா 
பொன்னமராவதி. 


82.8% வெள்ளிப்பதக்க பணமுடிப்பு, 
B.Com., இடம்‌ 
புத்தகப்பரிசு 
& சான்றிதழ்‌ 


2023 ஒல்‌ இணைந்த கல்விக்காவலர்கள்‌ 


பாராட்டு பெறுபவர்கள்‌ : 


1.44 வது கல்விக்காவலர்‌ 

ஆமலூருடையார்‌ 

தெய்வத்திருவாளர்கள்‌.சி. அண்ணாமலை செட்டியார்‌ 

- பரஞ்சோதி ஆச்சி. 

பூர்வீகம்‌ : அம்மன்குறிச்சி 

திரு.அ.நடராஜன்‌ - சித்ரா குடும்பத்தினர்‌ திண்டுக்கல்‌ 


2. 45 - வது கல்விக்காவலர்‌ 
நாவலூருடையார்‌ 
தெய்வத்திருவாளர்கள்‌. 
வே.சண்முகநாதன்‌ செட்டியார்‌ 


- குஞ்சரத்தம்மை ஆச்சி 

பூர்வீகம்‌ : உலகம்பட்டி 

திரு.ச.சதாசிவம்‌ செட்டியார்‌ - ஜெயமணி ஆச்சி 
திரு.ச.சண்முகவேல்‌ செட்டியார்‌ - மீனாட்சி ஆச்சி 
திரு.ச.வைரவ பாண்டியன்‌ செட்டியார்‌ - சத்தியா ஆச்சி 


3.46- வது கல்விக்காவலர்‌ 

கழனிவாசலூருடையார்‌ 

தெய்வத்தீருவாளர்கள்‌. 

அழ.அறிவுச்செல்வன்‌ செட்டியார்‌ ஜு 

- அ.பாக்கியம்‌ ஆச்சி, 

குளத்துப்பட்டி 

மூத்த மகள்‌ : தெய்வத்திருமதி.சுப.பரிமளம்‌ ஆச்சி 
தீருமதி.ந.சித்ரா ஆச்சி - தீரு.அ.நடராஜன்‌ செட்டியார்‌, 
திண்டுக்கல்‌ 


4. 47 - வது கல்விக்காவலர்‌ 

மேலூருடையார்‌ 

தீரு.அ.கு.நடராஜன்‌ செட்டியார்‌ - 
தெய்வத்திருமதி ந.மீனாம்பாள்‌ ஆச்சி, 
திண்டுக்கல்‌ 

பூர்வீகம்‌ : சொக்கம்பட்டி 

ஈ.ரகுபதி செட்டியார்‌ -௩.உஷா நந்தினி, 
சொக்கம்பட்டி 

ஈ.பூபதி செட்டியார்‌ - 8.சங்கரஜெயந்தி,மதுரை 


5.48- வது கல்விக்காவலர்‌ 
மேலூருடையார்‌ 
௧.அ.அலங்காரம்‌ செட்டியார்‌, சிறுகுடி 
திரு.க.அ.அ.செ.ஆசை அலங்காரம்‌ செட்டியார்‌ ஈ.5௦., - 
கண்ணகி ஆச்சி 
திரு க.அ௮.அ.௦௪. இளங்கோவன்‌ செட்டியார்‌ BE 
- மாதவி ஆச்சி 


6. 49-வது கல்விக்காவலர்‌ 
மேலூருடையார்‌ 

ஈN.A.கண்ணன்‌ செட்டியார்‌ 

- அன்புபிரியாள்‌ ஆச்சி 

பூர்வீகம்‌ : சிறுகுடி, இருப்பிடம்‌ : கோவை 


6. 50 - வது கல்விக்காவலர்‌ 
கல்வாசநாட்டூ சுந்தர பாண்டியபுரத்து 
நன்னெறி பூண்டிலுருடையார்‌ 
திரு.AS. குருணை அசப்ஒயார்‌ - 


பூர்விகம்‌ சொக்கம்பட்டி 


51- வது கல்விக்காவலர்‌ 
வரதலூருடையார்‌ R.ராமச்சந்திரன்‌ செட்டியார்‌ 
- மணிமேகலை ஆச்சி 


பூர்வீகம்‌ : கிருங்காக்கோட்டை 
இருப்பிடம்‌ : கோவை 


-28- 


தங்கப்பதக்க பணமுடிப்புக்கு ன்‌ எகாடை 
வழங்கும்‌ நன்‌எ௱டையாளர்கள்‌ 


1. அருவியூர்‌ வடக்குவளவு நகரத்தார்‌ சங்கம்‌, கோவை 
2. அருவியூர்‌ வடக்குவளவு நகரத்தார்‌ சங்கம்‌, பொன்னமராவதி. 


3. உலகம்பட்டி, தெய்வத்திரு.அரு.சோமசுந்தரம்‌ செட்டியார்‌ - 
லோகாம்பாள்‌ ஆச்சி நினைவாக 
திரு.அரு.சோம.சண்முகநாதன்‌ - சிவகாமி, தூத்துக்குடி. 


4. அ.வ.ந.கல்வி வளர்ச்சிக்‌ கழகம்‌. 


எவள்ளிப்பதக்க பணமுடிப்புக்கு நன்‌எகாடை 
வழங்கும்‌ நன்‌எக௱ாடையாளர்கள்‌ 


1. திரு...5.ராமசாமி செட்டியார்‌, சென்னை 
2. திரு.RM5.ராஜா செட்டியார்‌ - சாந்தி, 
அரசு மெடிக்கல்ஸ்‌, பொன்னமராவதி. 
3. திரு.க.நடராஜன்‌ செட்டியார்‌ - சித்ரா, திண்டுக்கல்‌ - 3. 
4. திருமதி.சித்ரா நடராஜன்‌, திண்டுக்கல்‌ 
5. திருவாளர்கள்‌ 5.சிவஞானம்‌ பிரதர்ஸ்‌, காரைக்குடி 


6. திரு.ங.திருநாவுக்கரசு செட்டியார்‌ - லதா, காரைக்குடி 
7. திரு.5.ரவி சபாபதி செட்டியார்‌ - முத்துலெட்சுமி ஆச்சி 
திருக்கோவிலூர்‌ 
8. திரு.॥.மங்கைபாகன்‌ செட்டியார்‌ 
நாகுவிலாஸ்‌ சர்பத்‌, காரைக்கடி 
9. கிரு.தே.மா.பழனிச்சாமி செட்டியார்‌, 
அரசு ஜுவல்லரி, பொன்னமராவதி 
10. திருமதீ.ஈ.சரஸ்வதி ஆச்சி 
அரசு ஜூவல்லர்ஸ்‌, பொன்னமராவதி 


வசட 


11. திரு... கணேசன்‌ செட்டியார்‌, கம்பிளியம்பட்டி 2000, 


12. திரு.5.இளங்கோவன்‌ செட்டியார்‌ - வளர்மதி, தஞ்சை 2000, 


13. திருமதி.ஐஸ்வர்யா - மீனாட்சி சுந்தரம்‌ , ஜெர்மனி 
&.சூர்யநாராயணன்‌ 5/௦ திரு.N.பழனியப்பன்‌ 


PடA.ஜுவல்லர்ஸ்‌, பொன்‌. புதுப்பட்டி 


4000/- 


14. செல்வி செளந்தர்யா, ௦/௦1.பழனியப்பன்‌ 
PடA.ஐவல்லர்ஸ்‌, பொன்‌. புதுப்பட்டி 
15. திரு.N.திருநாவுக்கரசு, தேசிய நல்லாசிரியர்‌, பொன்னமராவதி. 
16.திரு.॥ர்‌.5.8.பிரபு செட்டியார்‌ 
அம்பாள்‌ மெடிக்கல்ஸ்‌, பாலகுறிச்சி 
17.திரு..5.K.சுவாமிநாதன்‌ செட்டியார்‌ 
தமிழ்‌ மருந்துக்கடை, பொன்னமராவதி 
18. திரு...ராமசாமி செட்டியார்‌ 
அய்யப்பா ஜுவல்லர்ஸ்‌, பொன்‌. புதுப்பட்டி 
19. தீரு.பா.ராம.கார்த்தீகேயன்‌ 
அய்யப்பா ஜூவல்லர்ஸ்‌, பொன்‌. புதுப்பட்டி 
20.தீரு.££...மாணிக்கம்‌ செட்டியார்‌, திண்டுக்கல்‌ 
21. திரு. .முத்துராமன்‌ செட்டியார்‌ 
அம்பாள்‌ மெடிக்கல்ஸ்‌, பொன்னமராவதி 
22.தீரு..॥ு.தியாகராஜன்‌ செட்டியார்‌ 
அன்பு மெடிக்கல்ஸ்‌, பொன்னமராவதி 
23. திரு.&ட.கதீர்வேல்‌ செட்டியார்‌ 
அன்புமணி மெடிக்கல்ஸ்‌, பொன்னமராவதி 


24. தீரு.5.ராமனாதன்‌ செட்டியார்‌, புழுதிப்பட்டி 


25. தீரு.சொ.வைத்திலிங்கம்‌ செட்டியார்‌,மதுரை 
26.திருமதி. வை.பாப்பா ஆச்சி, மதுரை 
27.திரு...ஜஐயப்பன்‌ செட்டியார்‌, மதுரை 
28. திரு.!!/.மணிகண்டன்‌ செட்டியார்‌ 

அரசு ஜுவல்லர்ஸ்‌, கோயம்புத்தூர்‌ 
29. திரு. 5.நீத்ய அலங்காரம்‌ செட்டியார்‌,&0&, சென்னை 
30. திரு.!!.சுப்ரமணியன்‌ செட்டியார்‌, சென்னை 
31. திருமதி.தேன்மொழி ஜெயராமன்‌ , சென்னை 
32. திரு.மு.பாலகிருஷ்ணன்‌ - பானுமதி, சிங்கம்புணரி 
33. திரு.!1ர்‌.5.சந்திரசேகர்‌, சென்னை 


3000 
2000 
2000 


2000, 
2000/- 
B000/- 
5000/- 
2000/- 
2000/- 


34.திரு.மு.சுப்பையா செட்டியார்‌ (ஆனந்த்‌ பைனான்ஸ்‌, மதுரை 2000/- 


35.திரு.மா.பழனிச்செல்வம்‌, சிவகாசி 
36.திரு.௮.அசோகன்‌, மதுரை 
37.திரு.சே.கார்த்தீகேயன்‌, சென்னை 
38.திரு.அருண்பிரசாத்‌, திண்டுக்கல்‌ 
39.திரு.R.R.விஜய்‌ , பொன்‌.புதுப்பட்டி 
40.திரு..CM.உலகத்தென்னவன்‌, சென்னை 
41.தீரு.॥/5.ராமசாமி செட்டியார்‌ , சென்னை 


42.திரு.£.M.மாணிக்கம்‌ செட்டியார்‌ , திண்டுக்கல்‌ 


43.5.செந்தில்செல்வம்‌ , கோவை 


44.வே.இராமனாதன்‌, சென்னை 


2000/- 
2000/- 
2000/- 
2000/- 
2000/- 
2000/- 
2000/- 
2000/- 
2000/- 
2000/- 


நன்கொடையாளர்களைப்‌ பாராட்டி கெளரவித்தல்‌ 


மாபெரும்‌ கொடை வள்ளல்கள்‌ 
1. திரு... ஸேதுராமன்‌ - விஜயலெட்சுமி அவர்கள்‌ குடும்பத்தினர்‌, 
அரசு மெடிக்கல்‌ கோவை. 
2. பொன்‌.புதுப்பட்டி, ஆமலூருடையார்‌, தெய்வத்திரு.கா. இராமசாமி 
செட்டியார்‌ - தெய்வத்திரு. இராம.ஆனந்தவள்ளி ஆச்சி இவர்கள்‌ 
மகன்‌ திரு.இராம.செந்தில்‌ அவர்கள்‌. 
3. திரு. சொ.இராமனாதன்‌ 8.C௦௱.,£CA. சிவசக்தி, அவர்கள்‌ 
செம்பூதி / துபாய்‌. 
4. திரு.இரா.சூர்யா சொக்கலிங்கம்‌ 8.£.,॥.5.,- மஹாலெட்சுமி ஒ.£., 
செல்வன்‌ ஆதித்யா சொக்கலிங்கம்‌ ACCA(UK) துபாய்‌. 


பெருங்கொடை வள்ளல்கள்‌ 
1. செல்வி.&.மீனாட்சி நினைவாக மதுரை சொ.வைத்திலிங்கம்‌ செட்டியார்‌,திருமதி. 
வை.பாப்பா ஆச்சி,திரு.வை.அய்யப்பன்‌,தீருமதி.உஷா அய்யப்பன்‌ குடூம்பத்தீனர்‌ 


மதுரை. 
2. தீரு.௦.சோலைராஜன்‌ - சூர்யா புழுதீபட்டி 


3.பொன்‌.புதுப்பட்ட,தெய்வத்திரு.சக்கிவேல்‌ 57K, - திருமதி.ராஜலெட்சுமி 
சார்பாக தீரு.சுந்தரமூர்த்தி - வாசுகி அவர்கள்‌ பொன்னமராவதி. 


கொடை வள்ளல்கள்‌ 
1. திருமதி.இராம.லதாஆச்சி உரிமையாளர்‌,கமலா ஜீவல்லர்ஸ்‌ நத்தம்‌ 


2. 1॥.5.6 கவி.கோ.கணேசன்‌ - தென்னரசி , கோவை. 
பூர்வீகம்‌ : கொட்டாம்பட்டி. 


வள்ளல்கள்‌ 
1. தெய்வத்திரு.ப.மு.முத்துச்சாமி செட்டியார்‌ - இராஜம்மாள்‌ ஆச்சி நினைவாக 
திரு.மு.பாலகிருணன்‌ 8.0௦ஈ., - திருமதி.பானுமதி ஆச்சி அவர்கள்‌ ,சிங்கம்புணரி 
2. தெய்வத்திரு.செ..வள்ளையம்மாள்‌ ஆச்சி , வெ.மாணிக்கம்‌ செட்டியார்‌ , 


வெ.ஞானேஸ்வரன்‌ செட்டியார்‌ 416 அறக்கட்டளை சார்பாக, 
திரு.க.அ.அ.செ.ஆசை அலங்காரம்‌ 8.5௦., அவர்கள்‌ சிறுகுடி; 


3. திரு.1॥.5.முருகப்பன்‌ அவர்கள்‌, பொன்னமராவதி. தலைவர்‌ ௮.வ.ந. பொதுநலச்சங்கம்‌ 


4. தீரு.சொ.முருகேசன்‌ 01/6.11&., - கவிதா 1/&., 
உரிமையாளர்‌,கர்யா பிரிண்ட்‌ சொலூசன்ஸ்‌,சிவகாசி 


5. சிறுகுடி மேலூருடையார்‌ 
திரு.அ.முருகன்‌ செட்டியார்‌ - செல்வமணி ஆச்சி குடும்பத்தினர்‌, 
கைராசி தங்கமாளிகை நீடாமங்கலம்‌,திருவாரூர்‌ மாவட்டம்‌. 


6. திரு.1..R.S.சிவக்குமார்‌, சாயிபாபா காலணி, கோவை. 


4.பபெரும்புரவலர்கள்‌ 


1. திரு... சோலைராஜன்‌, நத்தம்‌ - பரளி. 

2. அருவியூர்‌ வடக்குவளவு நகரத்தார்‌ சங்கம்‌,சிறுகுடி. 

3. திரு.சே.சொக்கலிங்கம்‌ செட்டியார்‌, முநீ முருகன்‌ மெடிக்கல்ஸ்‌, கோவை. 

4. திரு.பொ.மகாலிங்கம்‌ செட்டியார்‌ - வசந்தா ஆச்சி பொன்னமராவதி. 

5. கல்விக்காவலர்‌.திரு.11511/.மாணிக்கம்‌ செட்டியார்‌ - சரஸ்வதி 
தீரு.சாமினாதன்‌ - பொன்னழகு,பொன்னமராவதி. 


6. தீரு.81/.அருனாசலம்‌ & 5.சோலைராஜன்‌ அவர்கள்‌, 
சின்னையா மெழக்கல்‌, திருவையாறு. 


திட 


ஓ டி இ. ட்‌ 
கல்விக்காவலர்கள்‌ 


1. முதல்‌ கல்விக்‌ காவலர்கள்‌, ஆமலூருடையார்‌, 

தெய்வத்திரு.வெ. ராம. சுப்பிரமணியன்‌ செட்டியார்‌ - 
திருமதி.௮ன்னாடபூரலரி ஆச்சிஅவர்கள்‌, அம்மன்குறிச்சி, சென்னை 

2. மேலூருடையார்‌, திரு.தே.மா. பழனிச்சாமி செட்டியார்‌ - 
திருமதி.சரஸ்வதீ ஆச்சி அவர்கள்‌, பொன்னமராவதி. 

3. கழனிவாசலூருடையார்‌, தீரு.நா. சுப்பிரமணியன்‌ செட்டியார்‌ - 
திருமதி.தமிழ்ச்செல்வி 8.டர்‌., ஆச்சி அவர்கள்‌, கல்லம்பட்டி, சென்னை 

4. நாவலூருடையார்‌, திரு.ச. கனகசபை 8.£., - திருமதி.மனோரஞ்சிதம்‌ 
அவர்கள்‌, உலகம்பட்டி, திருச்சி. 

5. கமுகக்கூருடையார்‌, தெய்வத்திரு. ஒராமவேலாயுதம்‌ செட்டியார்‌ - 
திருமதி.பார்வதி ஆச்சி, அவர்கள்‌ படமிஞ்சி சென்னை. 

6. கழனிவாசலூருடையார்‌, தெய்வத்திரு. மு. சி. கி. நாராயணன்‌ செட்டியார்‌ - 
திருமதி.ராஜமாலரிக்கம்‌ ஆச்சி, அவர்கள்‌ கல்லம்பட்டி. 

7. சிக்கலூருடையார்‌, தெய்வத்திரு.நல்லாசிரியர்‌ மெ. இளங்கோ - 
திருமதி.சாவித்திரி அவர்கள்‌, வா.புதுர்‌. 

8. அரும்பாக்கிளையார்‌, திரு.1/.1/.தியாகராஜன்‌ ஈ.5௦., செட்டியார்‌ - 
தெய்வத்திருமதி.ஜோதீமலரி அவர்கள்‌, புழுதிப்பட்டி, சென்னை 

9. பொன்னமராவதி பூண்டிலூருடையார்‌, தெய்வத்திரு.மா. தங்கராஜன்‌ - 
திருமதி.அழகு மீனாள்‌ அவர்கள்‌, புழுதிப்பட்டி, பெங்களூரூ. 

10. கமுகக்கூருடையார்‌, தெய்வத்திரு.மு. ஆ. இராமசாமி செட்டியார்‌ - 
தெய்வத்தீருமதி.ஒராஜாமலரி ஆச்சி அவர்கள்‌, சொக்கம்பட்டி. 

11. கழனிவாசலூருடையார்‌, திரு.ஈட.இராமஜெயம்‌ - 

திருமதி.பத்மாவதி அவர்கள்‌, பொன்னமராவதி. 

12. நாவலூருடையார்‌, தீரு.௪.சொக்கலிங்கம்‌ செட்டியார்‌ - 


தெய்வத்திருமதி.தனபாக்கியம்‌ ஆச்சி அவர்கள்‌,உலகம்பட்டி. 


13. கமூகக்கூருடையார்‌, தெய்வத்திரு.1/.5.1/.மாணிக்கம்‌ செட்டியார்‌ - 
சரஸ்வதி ஆச்சி அவர்கள்‌, பொன்னமராவதி. 

14. பணப்பாக்குமூருடையார்‌, தெய்வத்திரு.கு. சொக்கலிங்கம்‌ செட்டியார்‌ - 
தெய்வத்திருமதி.சொ.தேளம்மாள்‌ ஆச்சி அவர்கள்‌, செம்பூதி. 

15. அரும்பாக்கிளையார்‌, தெய்வத்திரு. இராம. கதிரேசன்‌ செட்டியார்‌ - 
திருமதி.முத்துலெட்சுமி ஆச்சி அவர்கள்‌, புழுதிப்பட்டி. 

16. மேலூருடையார்‌, தெய்வத்திரு.தே. மா. நாராயணன்‌ செட்டியார்‌ - 
திருமதி.சண்முகவள்ளி ஆச்சி பொன்னமராவதி. 

17. பூதமங்கலமூருடையார்‌, திரு.௪. இராமலிங்கம்‌, 

இராஜ மாணிக்கம்‌, அயனாவரம்‌, சென்னை. 

18. ஆமலூருடையார்‌, தீரு.வெ. இராம. சுப. துரைராசு செட்டியார்‌ - 
திருமதி.மீனாட்சி ஆச்சி அம்மன்குறிச்சி,சன்னை . 

19. நாவலூருடையார்‌, தெய்வத்திரு.௮௬. வேலாயுதம்‌ செட்டியார்‌ - 
திருமதி.சம்பூர்ணாம்‌ ஆச்சி பொய்யாமணிப்பட்டி. 


20. பூதமங்கலமூருடையார்‌, தீரு.₹௩.பரமசிவம்‌ ௧.£.,- 


தெய்வத்திருமதி.சிவகாமசுந்தரி பொன்னமராவதி, சென்னை. 

21. பூதமங்கலமூருடையார்‌, திரு.௮. சொ. சண்முகம்‌ செட்டியார்‌ - 
திருமதி.ஜெயபாரதி ஆச்சி அம்மன்குறிச்சி, திருச்சி. 

22. அரும்பாக்கிளையார்‌, திரு.&.ஈ.ஜெயபால்‌ - புவனேஸ்வரி 
பொன்னமராவதி, ஈரோடு. 

23. கமூகக்கூருடையார்‌, தெய்வத்திரு.ம.வெ. நாராயணன்‌ செட்டியார்‌ - 
திருமதி.மீனாட்சி ஆச்சி உலகம்பட்டி. 

24. நாவலூருடையார்‌, திரு.சித. நடராஜன்‌ செட்டியார்‌ - 
தெய்வத்திருமதி.இராஜம்மாள்‌ ஆச்சி பொய்யாமணிப்பட்டி. 

25. நாவலூருடையார்‌, தீரு.அரு. வே. மாணிக்கவேலு - 


சரஸ்வதி பொன்னமராவதி. 


26. ஆமலூருடையார்‌, தெய்வத்திரு.வெ. இராம. சுப. செல்வம்‌ 8.5.,&0&. - 
நலமுடன்‌ ஆனந்தம்‌ ஆச்சி அம்மன்குறிச்சி, சென்னை. 

27. அரும்பாக்கிளையார்‌, தெய்வத்திரு.மங்கைபாகன்‌ செட்டியார்‌ - 
சிகப்பி ஆச்சி புழுதிப்பட்டி. 

28. கமுகக்கூருடையார்‌, திரு.சி.சொ. மு. இராமையா செட்டியார்‌ - 
தெய்வத்திருமதி.ஜெகநாதம்‌ ஆச்சி கொன்னைப்பட்டி, தேனி. 

29. ஆமலூருடையார்‌, தீரு.வெ. இராம. சுப. நேசமலரி செட்டியார்‌ - 
திருமதி.அருள்நீதி புவனேஸ்வரி ஆச்சி அம்மன்குறிச்சி, சென்னை. 

30. பணப்பாக்கூருடையார்‌, தெய்வத்திரு. சுப. மணிவாசகம்‌ செட்டியார்‌ - 
திருமதி.தேன்மொழி ஆச்சி காரைக்குடி. 

31. கமுகக்கூருடையார்‌, திரு.சோம. கதிரேசன்‌ செட்டியார்‌ - 
தீருமதி.தவமணி பொன்னமராவதி. தொட்டாம்பாளையம்‌. 

32. அரும்பாக்கிளையார்‌, திரு. பொன்‌. சிவஞானம்‌ செட்டியார்‌ - 
திருமதி.ராஜகுமாரி ஆச்சி , சிறுகுடி. 

33. நாவலூருடையார்‌, தெய்வத்தீரு.சித. மாணிக்கம்‌ செட்டியார்‌ - 


திருமதி.அழகுமீனாள்‌ ஆச்சி பொய்யாமணிப்பட்டி. 


34. வரதலூருடையார்‌, தீரு.ந. செல்வம்‌ செட்டியார்‌ - 

திருமதி.சிவயோகம்‌ ஆச்சி புழுகிபட்டி / கோவை. 

35. பழனி ஆதிசைவ அன்னதான மடம்‌ - 
அருள்மிகு பழனி ஆண்டவர்‌ அறக்கட்டளை. பழனி. 


36. மேலூருடையார்‌, தெய்வத்திரு.செ. பெ. ௮. அலங்காரம்‌ செட்டியார்‌ 
- திருமதி.செம்பாயி ஆச்சி, சிறுகுடி. 


37.பூண்டிலூருடையார்‌, சி.வெள்ளைச்சாமி செட்டியார்‌ 


- சாந்தி ஆச்சி, கோவை 

38.கழனிவாசலூருடையார்‌, கிருங்காக்கோட்டை \.லெட்சுமணன்‌ 
- பாக்கியலட்சுமி ஆச்சி 

39.மேலூருடையார்‌, செம்பூதி/ பொனன்மராவதி 
தெய்வத்திருவாளர்கள்‌.தே. மா. சுப்பையா செட்டியார்‌ 

- சுப.பூங்கோதை ஆச்சி 

40. பாளையூர்‌ அம்பலங்கொண்டார்‌ ஒடூவன்பட்டி / தஞ்சை 
திரு.5.மாணிக்கம்‌ - சுசிலா ஆச்சி 

41.கமூகக்கூருடையார்‌ கிருங்காக்கோட்டை / கோவை 
தெய்வத்திருவாளர்கள்‌.தேனப்பன்‌ செட்டியார்‌ - சந்திரா ஆச்சி 
42.அரும்பாக்கிளையார்‌ சிறுகுடி தெய்வத்திரு.ம. பொ. மாணிக்கம்‌ 
செட்டியார்‌ - தெய்வத்திருமதி.மா. பொ. மா. வேலுமயிலி ஆச்சி 
43.அ.காளாப்பூர்‌ உளுந்தூருடையார்‌ 

தெய்வத்திரு.௮ரு. கிருஷ்ணன்‌ செட்டியார்‌ 

- நலமுடன்‌.சாவித்திரி ஆச்சி 


-39- 


திருஈஈ.விஒம்‌ (உஷா லேஸ்‌) 
00/- 
திருமலை லெட்சுமணன்‌ செட்டியார்‌ 
1000/- 
1க[ திரு கராமநாத மோகன்‌ தரச்‌ [4000/-| 
[௩] தருநாகிருநாவுக்கரச 6௩3: ] வான்னமராவத்‌ | 1000/-| 
1] சிருகராமிதியாகராான்‌நதீரசச்‌  [4000/-| 
திரு.ஒராம. பொன்னுச்சாமி 1000/- 
டூ] தருகுராம.முருகானந்கம்‌ [ஹர்‌ | 1000/-] 
19. திரமதிசுசிவயோகம்‌ செல்வம்‌ ஆச்சி | கோலை [4000/-| 
9௦] தருசெ.மாதவன்‌ [கலை  [1000/-| 
௮. [திக அசோகா பன [கோலே  [1000/-| 
2 தரு.செரவிராகன் காண  [ஊலை [1000/-| 
ல்‌ ட 
நய திரமாசண்டுககாகன்‌. [கோலே  [1000/-| 
க] த சண்‌ ட்‌ [மரான்மலை  [1000/-] 


தீரு.கு.அ.வெ.ஞானேஸ்வரன்‌ செட்டியார்‌ நினைவாக, 
திரு.ஞா. மைனர்‌ வெள்ளைச்சாமி சிறுகுடி 


7 | திருமதி.5.விஜயலெட்சுமி அண்ணாமலை கோவை 


உ.ஆ 
2 
ல 
ல 
டு 


௬ 

னன 
ன 
கோவை 

கோவை 000/- 

நய திகமாமணிகண்ன்‌ [கலை [1000/- 
க தருனசரவணன்‌ சங்க்பணி  [2000/-| 
க த்ககர.ஆஆ நிவான்‌-பதப்படி [1000/-| 
38] ஊல்வன்‌.சிரலீன்‌ அண்ணாமலை [கோவை [1000/-| 
நசை தன்‌ கண்ணை [கை [1000 
கறு தீருஅஅனங்காரம்‌ லவர்‌ ஆனா | [2000/- 
கொட்டாம்பட்டி 000/- 


& [8 [= (8 (8 (8 (8 (8 


ப 


திருமதி.மு. கல்யாஸரி ஆச்சி கொட்டாம்பட்டி 000/- 
அருவியூர்‌ வடக்குவளவு நகரத்தார்‌ சங்கம்‌ | கொட்டாம்பட்டி 000/- 


தெய்வத்திரு.கோ. சிவ. சிவலிங்கம்‌ செட்டியார்‌ 
ப னி [ட 2000/- 
00/- 


தெய்வத்திரு.சு. சீதாலெட்சுமி ஆச்சி அம்மணி ல்‌ ட்ட 
நினைவாக திருமதி.௮. யோகசித்ரா அசோகன்‌ கட்டுக்குடிப்பட்டி 
திரு..கனகராஜ்‌ சென்னை 
தனது தந்தை.அரு. சொக்கலிங்கம்‌ செட்டியார்‌ 

நினைவாக தீரு.சொ. அருணகிரி கோவை 
செல்வன்‌.யோகேஷ்‌ மாதவன்‌ கோவை 


ஓம 


ஆ 
2 
[ட 
[=] 
உ 


22128 [8812 (5 8 [= | 
| 


ரத ரன்‌ 1000/- 
திருமதி. சண்பகவள்ளி - தியாகராஜன்‌ 1000/- 
சல்வி.அகஸ்தியா அசோகன்‌ 1000/- 
ல்லி யோகயாழினி அசோகன்‌ 
பகர ன்‌ 
| திகமதிகவிதா முருகேசன்‌ | க்கி  [3000/- 
டட ளை உட்டா [2000 | 
தா க்கப்‌ மதிய எனல 
(வ) சரகேணஷதனிச்சாசினை__| வண்ண [10001 
ப திரவழ.மாணிக்கேல்‌ | வான்னமராவத்‌ [1000-। 
ர சிகமதமாஷமச்‌ [ பொன்னமராவதி [1000/- 
நு] த௦ணகிககோஸ் சன்னல்‌. | வண்ணக்‌ [1000/. 
ர்‌ ரக சத்தோஷ்‌ மாணிக்கம்‌. | வான்‌ [10001 
[மணன்‌ _ 1 


[ரர] வஸ்வள்‌ஆகாஸ்தேஸ்ன்‌  [வான்னமராவதி [1000]. 
ஈவு செல்லன்‌ சே.வெங்கபோன்‌. நிகாத்துப்பட [1000/- 
£79] ாஸ்வன்‌5:ஆதவன்‌. .. [ வான்னமராவதி [2000]. 
ம திக்க சந்திரசேகர்‌ வான்மதி  (4000]-. 
பு தகமதிராஜேஸ்வரி திருஞானம்‌ | வான்‌-பதப்பப்டி [3000]. 
| தீர பரா அண்ணாமலை. சிங்கம்புணரி [4000]. 
5 ஹேமதிலகா மணிவாசகம்‌ [என்னை [2000]. 
5] சீம அசோகன்ட்‌ [மண (1000 


1000 
2000/- 


னஊேண்ருகோள்‌ 


1. கல்வி வளர்ச்சிக்கு தங்கள்‌ இயன்ற பொருள்‌ உதவியை வழங்கீட 


வேண்டுகிறோம்‌. 


2.ஒவ்வொரு சங்கமும்‌ தங்கள்‌ சங்கத்தின்‌ நிலைக்கு ஏற்ப ஆண்டுதோறும்‌ 


நன்கொடை வழங்கிட வேண்டுகிறோம்‌ 


3.ஏழை மாணவர்கள்‌ / தாய்‌ தந்தையர்‌ இல்லாத மாணவர்களின்‌ கல்வி 
கட்டணத்தை ஏற்றுக்‌ கொள்ள விரும்பும்‌ நன்கொடையாளர்கள்‌ 


வரவேற்கப்படுகின்றார்கள்‌ 


4.நமது கல்வி வளர்ச்சிக்‌ கழகத்தில்‌ கல்விக்‌ கடன்‌ பெற்று படித்து வேலையில்‌ 
சேர்ந்து சம்பாதிப்பவர்கள்‌ தாமதமின்றி கடனை கட்டினால்‌ உங்களைப்‌ 


போன்ற மற்ற மாணவர்களுக்கு கல்விக்கு உதவியாக இருக்கும்‌. 


5.படித்து வேலையில்‌ இருப்பவர்கள்‌ கல்வி வளர்ச்சி கழகத்திற்கு 


நன்கொடைகள்‌ வழங்கிட வேண்டுகின்றோம்‌. 


இவண்‌ 
நீர்வாகிகள்‌ 
அருவியூர்‌ வடக்குவளவு நகரத்தார்‌ 
கல்வி வளர்ச்சிக்‌ கழகம்‌ 


வங்கி மூலம்‌ பணம்‌ அனுப்ப வசதி : 


கல்வி வளர்ச்சிக்‌ கழகத்திற்கு நன்கொடை, கடன்‌ தொகை இவற்றை 
வங்கி மூலம்‌ அனுப்பி வைக்கலாம்‌. அதற்கு தேவையான வங்கி விபரங்கள்‌ : 


கணக்கு : கல்வி வளர்ச்சிக்‌ கழகம்‌ 


சேமிப்புக்கணக்கு - Saving Bank Alc 


(1) இந்தியன்‌ வங்கி .புதுப்பட்டி. 
Saving Bank Alc No. : 4937 40102 
IFSC : IDIB 000 P 052 


(9) சிட்டி யூனியன்‌ பேங்க்‌ லிட்‌, பொன்னமராவதி 
Saving Bank Alc No. : 500 1010 1182 1607 
IFSC : CIUB 0000478 


முக்கிய வேண்டுகோள்‌ : 
வங்கியில்‌ பணம்‌ கட்டியபின்‌, கவுண்டர்‌ பாயிலை ஜெராக்ஸ்‌ எடுத்து 


பெயர்‌, விலாசம்‌, எழுதி அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கவும்‌. 
அது கிடைத்தப்பின்‌ தான்‌ தங்களுக்கு ரசீது போட்டு அனுப்பி வைக்க முடியும்‌. 


- நிர்வாகிகள்‌. 


அருவியூர்‌ தந்தை 
நல்லசுப்பையா அவர்கள்‌ 


கல்வி வளர்ச்சிக்‌ கழக அமைப்பாளர்‌ 


அ.லெ.முருகன்‌ அவர்கள்‌ 


ரீ 


படபட 1] 
RAR 


பப 
00 


| 


| 


ஆடிதிகாலத்து 
அலங்கார மாளிகை 


பொன்னமராவதி | புதுக்கோட்டை 


LITITTTITITITTTITLITETITITT TILT TTT: 


பட்டன்‌ அற்புத படைப்புகள்‌ 


ட்‌ 


அருளரசு கார்ட்ஸ்‌, நாட்டுக்கல்‌ மெயின்‌ ரோடு, பொன்னமராவதி. செல்‌ : 9865119115, 


